thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 1 of 68 


Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மிள்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka 
mAlai of Ramalinga A^dikaL 
திருவருட்பா அகவல்‌ & திருவொற்றியூர்‌ வடிவுடை மாணி 
க்க மாலை 
இராமலிங்க அடிகள்‌ வள்ளலார்‌) அருளியது 
(in tamil script, 15011 format) 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai 


Author: Ramalinga Adigal (aka vaLLaLar) (?) 
Etext input: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 
Etext proof-reading: Elango Sampandam, Chicago, USA 


This Etext file has the verses in tamil script in TSCII-encoding. 
So you need to have a TSCII-conformant tamil font to view the Tamil 
part properly. Several TSCII conformant fonts are available free 
for use on Macintosh , Unix and Windows (95/98/NT/3.11) platforms at 
the following websites: 
http://www.tamil.net/tscii/ 
http://wuu.geocities.com/Athens/5180/tsctools.html 
In case of difficulties send an email request to 


kalyan@geocities.com 


© Project Madurai 1999 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted 
to preparation of electronic texts of tamil literary works and to 
distribute them free on the Internet. Details of Project Madurai 
are 

available at the website http://www.tamil.net/projectmadurai 


You are welcome to freely distribute this file, provided this 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 2 of 68 


header page is kept intact. 


thiruvarutpa / ahaval & of Ramalinga 81001 


திருவருட்பா அகவல்‌ 
இராமலிங்க அடிகள்‌ (வள்ளலார்‌) அருளியது 


அருட்பெருஞ்‌ ஜோதி அருட்பெருஞ்‌ ஜோதி 
தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்‌ ஜோதி 


அருட்பெருஞ்‌ ஜோதி அகவல்‌ 


அருட்பெருஞ்‌ ஜோதி யருட்பெருஞ்‌ ஜோதி 
அருட்பெருஞ்‌ ஜோதி யருட்பெருஞ்‌ ஜோதி 


அருட்சிவ நெறிசாரருட்பெருஞ்ஜோதி 
அருட்சிவ பதியாமருட்பெருஞ்ஜோதி 


ஆகம முடிமேல்‌ ஆரண முடிமேல்‌ 
ஆகநின்‌ றோங்கிய வருட்பெருஞ்ஜோகி 


இகநிலைப்‌ பொருளாய்ப்‌ பரநிலைப்‌ பொருளாய்‌ 
அகமறப்‌ பொருந்திய வருட்பெருஞ்ஜோதி 
இனமின்றிகபரக்திரண்டின்மேற்பொருளாய்‌ 
ஆனலின்றோங்கிய வருட்பெருஞ்ஜோதி .10 


உரைமனங்‌ கடந்த வொருபெருவெளிமேல்‌ 
அரைசுசெய்‌ கோங்கு மருட்பெருஞ்ஜோதி 


ஊக்கமு முணர்ச்சியுமொளிகரு மாக்கையும்‌ 
ஆக்கமு மருளிய வருட்பெருஞ்ஜோகி 


எல்லையில்‌ பிறப்பெனு மிருங்கடல்‌ கடத்தியென்‌ 
அல்லலை நீக்கிய வருட்பெருஞ்ஜோதி 


ஏறா நிலைமிசை யேற்றியென்‌ றனக்கே 
ஆறாறு காட்டிய வருட்பெருஞ்ஜோதி 


ஐயமுந்திரிபு மறுத்தெனதுடம்பினுள்‌ 
ஐயமு நீக்கிய வருட்பெருஞ்ஜோதி 20 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 3 of 68 


ஒன்றென விரண்டென வொன்றிரண்டெனவிவை 
யன்றென விளங்கிய வருட்பெருஞ்ஜோதி 
ஓகொதுணர்ந்திட வொளியளித்கெனக்கே 
ஆதாரமாகிய வருட்பெருஞ்ஜோதி 


ஒளவியமாதி யோராறுந்‌ தவிர்த்தபேர்‌ 
அவ்வியல்‌ வழுத்து மருட்பெருஞ்ஜோதி 


திருநிலைத்‌ தனிவெளி சிவவெளி யெனுமோர்‌ 
அருள்வெளிப்‌ பதிவள ரருட்பெருஞ்ஜோதி 


சுத்தசன்‌ மார்க்க சுகத்தனிவெளியெனும்‌ 
அத்தகையச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 30 


சுந்தமெஞ்ஞான சுகோதய வெளியெனு 
அத்துவிகச்ச்பை யருட்பெருஞ்ஜோதி 
துயெகலாந்த சுகந்கரு வெளியெனும்‌ 
ஆயசிற்‌ சபையி லருட்பெருஞ்ஜோதி 


ஞானயோகாந்த நடத்திருவெளியெனும்‌ 
ஆனியில்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


விமல போதந்தமா மெய்ப்பொருள்வெளியெனும்‌ 
அமல சிற்சபையி லருட்பெருஞ்ஜோதி 


பெரிய நாதந்தப்‌ பெருநிலைவெளியெனும்‌ 
அரியசிற்றம்பலத்‌ கருட்பெருஞ்ஜோதி 40 
சுத்தவேதாந்தத்‌ துரியமேல்வெளியெனும்‌ 
அத்தகு சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளியெனும்‌ 
அத்தனிச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


தகரமெய்ஞ்ஞானத்‌ தனிப்பெருவெளியெனும்‌ 
அகர நிலைப்பதி யருட்பெருஞ்ஜோதி 


தத்துவாதீக கனிப்பொருள்‌ வெளியெனும்‌ 
அத்திருவம்பலக்‌ கருட்பெருஞ்ஜோதி 


சச்சிதானந்தத்‌ தனிப்பரவெளியெனும்‌ 
அச்சிய லம்பலக்‌ கருட்பெருஞ்ஜோதி 50 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami... Page 4 of 68 


சாகாக்‌ கலைநிலை தழைத்திருவெளியெனும்‌ 
ஆகாயத்‌ தொளி ரருட்பெருஞ்ஜோதி 


காரண காரியங்‌ காட்டிரு வெளியெனும்‌ 
ஆரணச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


ஏக மனேக மெனப்பகர்‌ வெளியெனும்‌ 
ஆகமச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


வேதா கமங்களின்‌ விளைவுகட்கெல்லாம்‌ 
ஆகாரமாஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி 


என்றாதிய சுடர்க்‌ கியனிலையாயது 
வன்றாந்திருச்சபை யருட்பெருஞ்ஜோதி 60 


சமயங்‌ கடந்த தனிப்பொருள்‌ வெளியாய்‌ 
அமையுந்திருச்சபை யருட்பெருஞ்ஜோகி 


முச்சுடர்‌ களுமொளி முயங்குற வளித் தருள்‌ 
அச்சுடராஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி 


துரியமுங்கடந்த சுகபூரணந்தரும்‌ 
அரியசிற்றம்பலத்‌ கருட்பெருஞ்ஜோதி 


எவ்வகைச்‌ சுகங்களு மினிதுற வளித்தருள்‌ 
அவ்வகைச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


இயற்கையுண்மை யதாயியற்கையின்பமுமாம்‌ 
அயர்ப்பிலாச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 78 


சாக்கிரா தீதத்‌ தனிவெளியாய்நிறை 
வாக்கிய சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


சுட்டுதற்‌ கரிகாஞ்‌ சுகாதீத வெளியெனும்‌ 
அட்டமேற்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


நவந்தவிர்‌ நிலைகளு நண்ணுமோர்‌ நிலையாய்‌ 
அவந்தவிர்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


உபயபக்‌ கங்களு மொன்றெனக்‌ காட்டிய 
அபயசிற்‌ சபையி லருட்பெருஞ்ஜோதி 


சேகர மாம்பல சித்தி நிலைக்கெலாம்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 5 of 68 


ஆகர மாஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி 69 


மனாதிகட்‌ கரிய மதாக£த வெளியாம்‌ 
அனாதி சிற்சபையி லருட்பெருஞ்ஜோதி 
ஓதிநின்றுணர்ந்துணர்ந்துணர்‌ கற்கரிதாம்‌ 
ஆதிசிற்‌ சபையி லருட்பெருஞ்ஜோதி 


வாரமு மழியா வரமுந்‌ தருந்திரு 
வாரமுதாஞ்‌ சபை யருட்பெருஞ்ஜோதி 


இழியாப்‌ பெருநல மெல்லா மளிக்கருள்‌ 
அழியாச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


கற்பம்‌ பலபல கழியுனு மழிவுறா 

அற்புதந்‌ தருஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி OO 
எனைத்துந்‌ துன்பிலா வியலளித்தெண்ணிய 
வனைத்துந்‌ தருஞ்சபை யருட்பெருஞ்ஜோதி 
பாணிப்பிலதாய்ப்‌ பரவினோர்க்‌ கருள்புரி 
ஆணிப்‌ பொனம்பலக்‌ தருட்பெருஞ்ஜோதி 


எம்பல மெனத்தொழு தேத்தினோர்க்‌ கருள்புரி 
அம்பலக்‌ தாடல்செய்‌ யருட்பெருஞ்ஜோதி 


தம்பர ஞான சிதம்பர மெனுமோர்‌ 
அம்பரத்‌ தோங்கிய அருட்பெருஞ்ஜோதி 


எச்சபை பொதுவென வியம்பின ரறிஞர்கள்‌ 
அச்சபை யிடங்கொளு மருட்பெருஞ்ஜோதி ..100 


வாமுதனீக்கிய மணிமன்‌ றிடையே 
ஆமுகல்‌ வல்ல வருட்பெருஞ்ஜோதி 


நாடகத்‌ திருச்செய நவிற்றிமு மொருபே 
ராடகப்‌ பொதுவொளி ரருட்பெருஞ்ஜோதி 


கற்பனை முழுவதுங்‌ கடந்தொளி கருமோர்‌ 
அற்புதச்‌ சிற்சபை யருட்பெருஞ்ஜோதி 


இன்றநற்‌ றாயினு மினிய பெருந்தய 
வான்றசிற்‌ சபையி லருட்பெருஞ்ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 6 of 68 
இன்புறு நானுளத்‌ தெண்ணியாங்‌ கெண்ணியாங்‌ 
கன்புறத்‌ தருசபை யருட்பெருஞ்ஜோதி ..110 


எம்மையு மென்னைவிட்டிறையும்‌ பிரியா 
தம்மையப்‌ பனுமா மருட்பெருஞ்ஜோதி 


பிறிவுற்‌ றறியாப்‌ பெரும்பொருளாயென்‌ 
னறிவுக்‌ கறிவா மருட்பெருஞ்ஜோதி 


சாதியு மதமுஞ்‌ சமயுமுங்‌ காணா 
ஆதிய நாதியா மருட்பெருஞ்ஜோதி 


தநுகர ணாதிக டாங்கடந்தறியுமோர்‌ 
அனுபவ மாகிய வருட்பெருஞ்ஜோதி 


உனுமுணர்‌ வுணர்வா யுணர்வெலாங்‌ கடந்த 
அநுபவா தீத வருட்பெருஞ்ஜோதி ..120 


பொதுவுணர்‌ வுணரும்‌ போதலாற்‌ பிரித்தே 
அதுவெனிற்‌ றோன்றா வருட்பெருஞ்ஜோகி 
உளவினி லறிந்தா லொழியமற்‌ றளக்கின்‌ 
அளவினி லளவா வருட்பெருஞ்ஜோதி 
என்னையும்‌ பணிகொண்‌ டிறவா வரமளித்‌ 
தன்னையு £வந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
ஒதியோ தாம ஈறவெனக்‌ களித்த 

ஆதியீ றில்லா வருட்பெருஞ்‌ ஜோதி 


படியடி வான்முடி பற்றினுந்‌ தோற்றா 
அடிமுடி யெனுமோ ரருட்பெருஞ்‌ ஜோதி ..130 


பவனத்‌ தினண்டப்‌ பரப்பினெங்‌ கெங்கும்‌ 
அவனுக்‌ கவனா மருட்பெருஞ்‌ ஜோகி 


திவளுற்‌ றவண்டத்‌ திரளினெங்‌ கெங்கும்‌ 
அவளுக்‌ கவளா மருட்பெருஞ்‌ ஜோதி 


மதனுற்‌ றவண்ட வரைப்பினெங்‌ கெங்கும்‌ 
அதனுக்‌ கதுவா மருட்பெருஞ்‌ ஜோதி 


எப்பா ஈமாய்வெளி யெல்லாங்‌ கடந்துமேல்‌ 
அப்பா மாகிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in ரொம்‌... Page 7 of 68 


வல்லதா யெல்லா மாகியெல்‌ லாமும்‌ 
அல்லதாய்‌ விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..140 


எப்பொருள்‌ மெய்ப்பொரு ளென்பர்‌ மெய்கண்டோர்‌ 
அப்பொரு ளாகிய அருட்பெருஞ்‌ ஜோதி 


தாங்ககி லாண்ட சராசர நிலைநின்‌ 
றாங்குற விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோகி 


சத்தர்‌ களெல்லாந்‌ தழைத்திட வகம்புறத்‌ 
தத்திசை விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


சத்திக ளெல்லாந்‌ தழைக்கவெங்‌ கெங்கும்‌ 
அத்தகை விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


முந்துறு மைந்தொழின்‌ மூர்த்திகள்‌ பலர்க்கும்‌ 
ஐந்தொழி லளிக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..150 


பெரிதினும்‌ பெரிதாய்ச்‌ சிறிதினுஞ்‌ சிறிகாய்‌ 
அரிதினு மரிதா மருட்பெருஞ்‌ ஜோதி 


காட்சியுங்‌ காணாக்‌ காட்சியு மதுகரும்‌ 
ஆட்சியு மாகிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


இன்புறு சித்திக ளெல்லாம்‌ புரிகவென்‌ 
றன்புட னெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


இறவா வரமளித்‌ தென்னைமே லேற்றிய 
அறவா ழியாந்தனி யருட்பெருஞ்‌ ஜோதி 


நானந்‌ தமில்லா நலம்பெற வெனக்கே 
ஆனந்‌ தநல்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி ..160 


எண்ணிய வெண்ணியாங்‌ கியற்றுக வென்றெனை 
யண்ணியுள்‌ ளோங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


மேயினை மெய்ப்பொருள்‌ விளங்கினை நீயது 
வாயினை யென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


எண்ணிற்‌ செழுந்தே னினியகெள்‌ எமுதென 
அண்ணித்‌ தினிக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


சிந்தையிற்‌ றுன்பொழி சிவம்பெறு கெனத்தொழி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami. 


லைந்தையு மெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


எங்கெங்‌ கிருந்துமி ரெதெது வேண்டினும்‌ 
அங்கங்‌ கிருந்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..1 70 


சகமுதற்‌ புறப்புறந்‌ தங்கிய வகப்புறம்‌ 
அகம்புற முற்றுமா மருட்பெருஞ்‌ ஜோதி 


சிகரமும்‌ வகரமுஞ்‌ சேர்கனி யுகரமும்‌ 
அகரமு மாகிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


உபரச வேதியி னுபயமும்‌ பரமும்‌ 
அபரமு மாகிய வருட்பெருஞ்‌ ஜோகி 


மந்த்ண மிதுவென மறுவிலா மதியால்‌ 
அந்தணர்‌ வழுத்து மருட்பெருஞ்‌ ஜோதி 
எம்புயக்‌ கனியென வெண்ணுவா ரிதய 
வம்புயத்‌ தமர்ந்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..180 


செடியறுத்‌ தேதிட தேகமும்‌ போகமும்‌ 
அடியருக்‌ கேதரு மருட்பெருஞ்‌ ஜோதி 


துன்புறுத்‌ தொருசிவ துரிய சுகந்தனை 
அன்பருக்‌ கேகரு மருட்பெருஞ்‌ ஜோதி 


பொதுவது சிறப்பது புதியது பழயகென்‌ 
றதுவது வாய்த்திக ழருட்பெருஞ்‌ ஜோதி 


சேதனப்‌ பெருநிலை திகழ்தரு மொருபரை 
யாதனத்‌ தோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


மெயத்‌ திருவுரு வுவப்புட னளித்தெனக்‌ 
காமயத்‌ தடைதவி ரருட்பெருஞ்‌ ஜோதி ..190 
எப்படி யெண்ணிய தென்கருக்‌ திங்கெனக்‌ 
கப்படி யருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


எத்தகை விழைந்தன வென்மன மிங்கெனக்‌ 
கத்தகை யருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


இங்குறத்‌ திரிந்து மிளையா வகையெனக்‌ 
கங்கையிற்‌ கனியா மருட்பெருஞ்‌ ஜோதி 


. Page 8 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tami.. Page 9 of 68 
பாருயப்‌ புரிகெனப்‌ பணித்தெனக்‌ கருளியென்‌ 
ஆருயிர்க்‌ குள்ளொளி ரருட்பெருஞ்‌ ஜோதி 


தேவியுற்‌ றொளிர்தரு திரிவுரு வுடனென 
தாவியிற்‌ கலந்தொளி ரருட்பெருஞ்‌ ஜோதி ..200 


எவ்வழி மெய்வழி யென்பவே தாகமம்‌ 
அவ்வழி யெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


வையமும்‌ வானமும்‌ வாழ்த்திட வெனக்கருள்‌ 
ஐயறி வளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 

சாமா றனைத்துந்‌ தவிர்த்திங்‌ கெனக்கே 
ஆமா ரருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 

சத்திய மாஞ்சிவ சத்தியை மீந்தெனக்‌ 
கத்திறல்‌ வளர்க்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 
சாவா நிலையிது தந்தன முனக்கே 

ஆவா வெனவரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..210 


சாதியு மதமுஞ்‌ சமயமும்‌ பொய்யென 

ஆதியி ஈணர்த்திய வருட்பெருஞ்‌ ஜோதி 
மயர்ந்திடேல்‌ சிறிது மனந்தளர்ந்‌ தஞ்சேல்‌ 
அயர்ந்திடே லென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
தேசுறத்‌ திகழ்தரு திருநெறிப்‌ பொருளியல்‌ 
ஆசறத்‌ தெரித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காட்டிய வுலகெலாங்‌ கருணையாற்‌ சித்தியின்‌ 
ஆட்டியல்‌ புரியு மருட்பெருஞ்‌ ஜோதி 

எங்குல மெம்மின மென்பதொண்‌ ணுற்றா 
றங்குல மென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..220 
எம்மத மெம்மிறை யென்ப வுயிர்த்திறள்‌ 
அம்மத மென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


கூறிய கருநிலை குலவிய கீழ்மேல்‌ 
ஆறிய லெனவுரை யருட்பெருஞ்‌ ஜோகி 


எண்டர முடியா திலங்கிய பற்பல 
அண்டமு நிறைந்கொளி ரருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 10 of 68 


சாருயிர்க்‌ கெல்லாந்‌ தாரக மாம்பரை 
யாருயிர்க்‌ குயிரா மருட்பெருஞ்‌ ஜோதி 


வாழிநருழீ வாழியென்‌ றோங்குபே 
ராழியை யளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..230 


மாய்ந்தவர்‌ மீட்மும்‌ வருநெறி கந்திதை 
யாய்ந்திடென்‌ றுரைத்க வருட்பெருஞ்‌ ஜோதி 


எச்ச நினக்கிலை யெல்லாம்‌ பெறுகவென்‌ 
அச்சந்‌ கவிர்த்தவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி 


நடிக நீயே நளுல கனைத்தும்நின்‌ 
றாருக வென்றவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி 


முத்திறல்‌ வடிவமு முன்னியாங்‌ கெய்துறு 
மத்திற லெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


மூவகைச்‌ சித்தியின்‌ முடிபுகள்‌ முழுவதும்‌ 
ஆவகை பெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..240 


கருமசித்‌ திகளின்‌ கலைபல கோடியும்‌ 
அரசுற வெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


யோகசித்‌ திகள்வகை யுறுபல கோடியும்‌ 
ஆகவென்‌ றெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


ஞானசித்‌ தியின்வகை நல்விரி வனைத்தும்‌ 
ஆனியின்‌ றெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


புடையுறு சித்தியின்‌ பொருட்டே முத்தியை 
அடைவதென்‌ றருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


முத்தியென்‌ பதுநிலை முன்னுறு சாதனம்‌ 
அத்தக வென்றவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி ..250 


சித்தியென்‌ பதுநிலை சேர்ந்த வநுபவம்‌ 
அத்திற லென்றவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி 


ஏகசிற்‌ சித்தியே யியாற வனேகம்‌ 
ஆகிய கென்றவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி 


இன்பசித்‌ தியினிய லேக மனேகம்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 11 of 68 
அன்பருக்‌ கென்றவென்‌ னருட்பெருஞ்‌ ஜோதி 


எட்டிரண்‌ டென்பன வியாமுற்‌ படியென 
அட்டநின்‌ றருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 
இப்படி கண்டனை யினியுறு படியெலாம்‌ 
அப்படி யேயெனு மருட்பெருஞ்‌ ஜோதி ..260 


படிமுடி கடந்தனை பாரிது பாரென 
அடிமுடி காட்டிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


ஜோதியுட்‌ ஜோதியின்‌ சொருபமே யந்த 
மாதியென்‌ றருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


இந்தசிற்‌ ஜோகியி நியாரு வாதி 
யந்தமென்‌ றருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


ஆதியு மந்தமு மறிந்தனை நீயே 
ஆதியென்‌ றருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


நல்லமு தென்னொரு நாவுளங்‌ காட்டியென்‌ 
அல்லலை நீக்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி ..270 
கற்பக மென்னுளங்‌ கைதனிற்‌ கொருக்தே 
அற்புத மியற்றெனு மருட்பெருஞ்‌ ஜோதி 
கதிர்நல மென்னிரு கண்களிற்‌ கொழமுத்தே 
அதிசய மியற்றெனு மருட்பெருஞ்‌ ஜோதி 
அருளொளி யென்றனி யறிவினில்‌ விரித்தே 
அருணெறி விளக்கெனு மருட்பெருஞ்‌ ஜோதி 
பரையொளி யென்மனப்‌ பதியினில்‌ விரித்தே 
அரசது வியற்றெனு மருட்பெருஞ்‌ ஜோதி 
வல்லப சத்திகள்‌ வகையெலா மளித்தென 


தல்லலை நக்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி ..280 


ஆரிய லகம்புற மகப்புறம்‌ புறப்புறம்‌ 
ஆரமு தெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


சூரிய சந்திர ஜோதியுட்‌ ஜோதியென்‌ 
றாரியர்‌ புகழ்தரு மருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 12 of 68 
பிறிவே தினியுனைப்‌ பிடித்தன முனக்குநம்‌ 

மறிவே வடிவெனு மருட்பெருஞ்‌ ஜோதி 

எஞ்சே £லகினில்‌ யாதொன்று பற்றியும்‌ 

அஞ்சே லென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


மாண்முழ லாவகை வந்திளங்‌ காலையே 
ஆண்டுகொண்‌ டருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி ..290 


பற்றுக ளனைக்தையும்‌ பற்றறக்‌ தவிர்த்தென 
தற்றமு நீக்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 

சமயங்‌ குலமுதற்‌ சார்பெலாம்‌ விருத்த 
அமயந்‌ தோன்றிய வருட்பெருஞ்‌ ஜோதி 
வாய்தற்‌ குரித்தெனு மறையா கமங்களால்‌ 
ஆய்தற்‌ கரிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


எல்லாம்‌ வல்லசித்‌ தெனக்களித்‌ தெனக்குனை 
யல்லா திலையெனும்‌ மருட்பெருஞ்‌ ஜோதி 


நவையிலா வுளத்தி னாடிய நாடிய 
வவையெலா மளிக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..300 


கூற்றுதைக்‌ கென்பாற்‌ குற்றமுங்‌ குணங்கொண் 
டாற்றன்மிக்‌ களித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
நன்றறி வறியா நாயினேன்‌ றனையும்‌ 

அன்றுவந்‌ தாண்ட வருட்பெருஞ்‌ ஜோதி 
நாயினுங்‌ கடையே னீயினு மிழிந்தேன்‌ 

ஆயினு மருளிய வருட்பெருஞ்‌ ஜோதி 
தோத்திரம்‌ புகலேன்‌ பாத்திர மல்லேன்‌ 

ஆத்திர மளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 

எச்சோ தனைகளு மியற்றா தெனக்கே 

அச்சோ வென்றரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..310 


ஏறா நிலைநரு வேற்றியென்‌ றனையீண்‌ 
டாறாறு கடத்திய வருட்பெருஞ்‌ ஜோதி 


தாபத்‌ துயரந்‌ தவிர்த்துல குறுமெலா 
ஆபத்தும்‌ நீக்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 13 of 68 


மருட்பகை தவிர்த்தெனை வாழ்வித்‌ தெனக்கே 
யருட்குரு வாகிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


உருவமு மருவமு முபயமு மாகிய 
அருணிலை கெரித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


இருளறுத்‌ தென்னுளத்‌ தெண்ணியாங்‌ கருளி 
அருளமு களித்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..320 


தெருணிலை யிதுவெனத்‌ தெருட்டியென்‌ னுளத்திருந் 
அருணிலை காட்டிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


பொருட்பத மெல்லாம்‌ புரிந்துமே லோங்கிய 
அருட்பத மளித்க வருட்பெருஞ்‌ ஜோதி 


உருள்சக டாகிய வுளஞ்சலி யாவகை 
அருள்வழி நிறுத்திய வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெருள்மன மாயை வினையிரு ணீக்கியுள்‌ 
அருள்விளக்‌ கேற்றிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


சுருள்விரி வுடைமனச்‌ சுழலெலா மறுத்தே 
அருளொளி நிரப்பிய வருட்பெருஞ்‌ ஜோதி ..330 


விரிப்போ டிகாறு வெறுப்புந்‌ தவிர்த்தே 
அருட்பே றளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அருட்பேர்‌ தரித்துல கனைத்து மலர்ந்திட 
அருட்ச ரளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உலகெலாம்‌ பரவவென்‌ னுள்ளத்‌ திருந்தே 
அலகிலா வொளிசெய்‌ யருட்பெருஞ்‌ ஜோதி 


விண்ணினுள்‌ விண்ணாய்‌ விண்ணரு விண்ணாய்‌ 
அண்ணி நிறைந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


விண்ணுறு விண்ணாய்‌ விண்ணிலை விண்ணாய்‌ 
அண்ணி வயங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..340 


காற்றினுட்‌ காற்றாய்க்‌ காற்றிடைக்‌ காற்றாய்‌ 
ஆற்ற விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


காற்றுறு காற்றாய்க்‌ கானிலைக்‌ காற்றாய்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in ta... 


ஆற்ற விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


அனலினு எனலா யனனரூ வனலாய்‌ 
அனாற விளங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


அனாறு மனலா யனனிலை யனலாய்‌ 

அனாற வயங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 
புனலினுட்‌ புனலாய்ப்‌ புனலிடைப்‌ புனலாய்‌ 
அனையென வயங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..359 


புனாறு புனலாய்ப்‌ புனனிலைப்‌ புனலாய்‌ 
அனையெனப்‌ பெருகு மருட்பெருஞ்‌ ஜோதி 


புவியினுட்‌ புவியாய்ப்‌ புவிநருப்‌ புவியாய்‌ 
அவைதர வயங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


புவியுறு புவியாய்ப்‌ புவிநிலைப்‌ புவியாய்‌ 
அவைகொள விரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


விண்ணிலை சிவத்தின்‌ வியனிலை யளவி 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
வளிநிலை சத்தியின்‌ வளர்நிலை யளவி 
அளியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..360 


நெருப்பது நிலைநரு நிலையெலா மளவி 
அருப்பிட வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீர்நிலை திரைவளர்‌ நிலைகனை யளவி 
ஆர்வுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 

புவிநிலை சுத்தமாம்‌ பொற்பதி) யளவி 

அவையுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணினிற்‌ றிண்மையை வகுத்கதிற்‌ கிடக்கை 
யண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோகி 
மண்ணினிற்‌ பொன்மை வகுத்ததி லைமையை 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..370 


மன்ணினி லைம்பூ வகுத்ததி லைந்திறம்‌ 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


Page 14 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 15 of 68 
மண்ணினி னாற்றம்‌ வகுத்தது பல்வகை 
அண்ணுறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணினிற்‌ பற்பல வகைகரு நிலையியல்‌ 
அண்ணுறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணினி லைந்தியல்‌ வகுத்ததிற்‌ பல்பயன்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணிடை யடிநிலை வகுத்ததிற்‌ பன்னிலை 
யண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..380 
மண்ணிலைந்‌ கைந்து வகையுங்‌ கலந்துகொண் 
டண்ணுறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணியற்‌ சத்திகள்‌ மண்செயற்‌ சத்திகள்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணுருச்‌ சத்திகள்‌ மண்கலைச்‌ சத்திகள்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணொளிச்‌ சத்திகள்‌ மண்கருச்‌ சத்திகள்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்கணச்‌ சத்திகள்‌ வகைபல பலவும்‌ 
அண்கொள வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..390 
மண்ணிலைச்‌ சத்தர்கள்‌ வகைபல பலவும்‌ 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்கரு வுயிர்த்தொகை வகைவிரி பலவா 


அண்கொள வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மண்ணினிற்‌ பொருள்பல வகைவிரி வெவ்வே 
றண்ணுறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மண்ணுறு நிலைபல வகுத்ததிற்‌ செயல்பல 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
மண்ணிடைப்‌ பக்குவம்‌ வகுத்ததிற்‌ பயன்பல 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..400 
மண்ணியல்‌ பலபல வகுத்தகிற்‌ பிறவும்‌ 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 16 of 68 


நீரினிற்‌ றண்மையும்‌ நிகழூ ரொழுக்கமும்‌ 
ஆருற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரினிற்‌ பசுமையை நிறுத்தி யதிற்பல 
வாருற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடைப்‌ பூவியல்‌ நிகழுறு திறவியல்‌ 
ஆர்தர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரினிற்‌ சுவைநிலை நிரைத்ததிற்‌ பலவகை 
ஆருறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..410 


நீரினிற்‌ கருநிலை நிகழ்த்திய பற்பல 
ஆருற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடை நான்கிய னிலவுவித்‌ தகிற்பல 
ஆர்தர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடை யடிநரு நிலையுற வகுத்தன 
லார்தரப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடை யொளியியல்‌ நிகழ்பல குணவியல்‌ 
ஆர்தர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடைச்‌ சத்திகள்‌ நிகழ்வகை பலபல 
ஆர்தர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..428 


நீரினிற்‌ சத்தர்க ணிறைவகை யுறைவகை 
ஆர்தரப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடை யுயிர்பல நிகழுறு பொருள்பல 
ஆருற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரிடை நிலைபல நிலையுறு செயல்பல 
ஆர்கொள வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீருறு பக்குவ நிறைவுறு பயன்பல 
ஆருற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நீரியல்‌ பலபல நிறைக்ககிற்‌ பிறவும்‌ 
ஆர்தரப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..430 


தீயினிற்‌ சூட்டியல்‌ சேர்கரச்‌ செலவியல்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 17 of 68 


ஆயுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயினில்‌ வெண்மைத்‌ திகழியல்‌ பலவா 
வாயுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடைப்‌ பூவெலாந்‌ கிகழுறு திறமெலாம்‌ 
ஆயுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தீயிடை யொளியே திகமுற வமைத்ததில்‌ 
ஆய்பல வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடை யருநிலை திருநிலை கருநிலை 
ஆயுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..440 


தீயிடை மூவியல்‌ செறிவித்‌ கதிற்பல்‌ 
ஆய்வகை யமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடை நடுநிலை திகழ்நரு நடுநிலை 
ஆயுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடைப்‌ பெருந்திறற்‌ சித்திகள்‌ பலபல 
ஆயுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தீயிடைச்‌ சித்துகள்‌ செப்புறு மனைத்தும்‌ 
ஆயுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடைச்‌ சத்திகள்‌ செறிகரு சத்தர்கள்‌ 
ஆய்பல வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..450 


தீயிடை யுயிர்பல திகழுறு பொருள்பல 
ஆய்வகை யமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயிடை நிலைபல திகழ்செயல்‌ பலபயன்‌ 
ஆய்பல வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தீயினிற்‌ பக்குவஞ்‌ சேர்குண மியற்குணம்‌ 
ஆய்பல வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தீயிடை யுருக்கியல்‌ சிறப்பியல்‌ பொதுவியல்‌ 
ஆயுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தீயியல்‌ பலபல செறித்ததிற்‌ பலவும்‌ 
ஆயுறப்‌ புரிந்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..466 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 18 of 68 


காற்றிடை யசையியல்‌ கலையிய ஈயிரியல்‌ 
ஆற்றலி னமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


காற்றிடைப்‌ பூவியல்‌ கருதுறு திறவியல்‌ 
ஆற்றலின்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றினி revues காட்ருறு பலபல 

ஆற்றிலி னமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றினிற்‌ பெருநிலை கருநிலை யளவில்‌ 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடை மீரியல்‌ காட்டி யதிற்பல 

ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி .470 
காற்றினி லிடைநமு கடைந்மு வகம்புறம்‌ 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றினிற்‌ குணம்பல கணம்பல வணம்பல 
ஆற்றலி னமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடைச்‌ சத்திகள்‌ கணக்கில வுலப்பில 
ஆற்றவு மமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடைச்‌ சத்தர்கள்‌ கணிதங்‌ கடந்தன 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடை யுயிர்பல கதிபல கலைபல 
ஆற்றலி னமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..480 
காற்றிடை நானிலைக்‌ கருவிக ளனைக்கையும்‌ 
ஆற்றுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடை யுணரியல்‌ கருதிய லாதிய 

ஆற்றுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றிடைச்‌ செயலைலாங்‌ கருதிய பயனெலாம்‌ 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றினிற்‌ பக்குவக்‌ கதியெலாம்‌ விளைவிக்‌ 
தாற்றலின்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காற்றினிற்‌ காலங்‌ கருதுறு வகையெலாம்‌ 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..490 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 19 of 68 


காற்றியல்‌ பலபல கணிகத்தகிற்‌ பிறவும்‌ 
ஆற்றவும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடைப்‌ பகுதியின்‌ விரிவிய லணைவியல்‌ 
அளியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடைப்‌ பூவெலாம்‌ வியப்புறு திறனெலாம்‌ 
அளியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியினி லொலிநிறை வியனிலை யனைத்தும்‌ 
அளியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடைக்‌ கருநிலை விரிநிலை யருநிலை 
அளிகொள வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..520 


வெளியிடை முடிநிலை விளங்குற வகுத்தே 
அளிபெற விளக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியினிற்‌ சத்திகள்‌ வியப்புற சத்தர்கள்‌ 
அளியுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடை யொன்றே விரிக்ததிற்‌ பற்பல 
அளியுற வகுக்க வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடை பலவே விரித்ததிற்‌ பற்பல 
அளிதர வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வெளியிடை யுயிரியல்‌ வித்தியல்‌ சித்தியல்‌ 
அளிபெற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..510 


வெளியி னனைத்கயும்‌ விரித்ததிற்‌ பிறவும்‌ 
அளியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறநமுவொமு கடை புணர்ப்பித்‌ கொருமுகல்‌ 
அறமுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறந்தலை நமுவொடமு புணர்ப்பிக்‌ தொருகடை 
அறம்பெற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அகப்புற நருக்கடை யணைவாற்‌ புறமுகல்‌ 
அகப்பட வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அகப்புற நமருமுத லணைவாற்‌ புறக்கடை 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 20 of 68 
அகப்பட வ்மைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..520 


கருதக நருவொரு கடையணைந்‌ தகமுதல்‌ 
அருளூற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தணியக நமுவொரு தலையனைந்‌ தகக்கடை 
அணியுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
௮கநமு புறக்கடை யணைந்தகப்‌ புறமுதல்‌ 
அகமுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
அகநரு புறத்தலை யணைந்தகப்‌ புறக்கடை 
அகலிடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அகநரு வதனா லகப்புற நடுவை 
அகமற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..530 


அகப்புற நருவா லணிபுற நமுவை 
அகப்பட வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறநரு வதனாற்‌ புறப்புற நமுவை 
அறமுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புகலரு மகண்ட பூரண நமுவால்‌ 
அகநமு வகுக்க வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறப்புறக்‌ கடைமுதற்‌ புணர்ப்பாற்‌ புறப்புற 
அறக்கணம்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறத்தியல்‌ கடைமுதற்‌ புணர்ப்பாற்‌ புறத்துறும்‌ 
அறக்கணம்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..549 


அகப்புறக்‌ கடைமுத லணைவா லக்கணம்‌ 
அகத்துற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
அகக்கடை முதற்புணர்ப்‌ பதனா லகக்கணம்‌ 
அகத்திடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
வானிடைக்‌ காற்றும்‌ காற்றிடை நெருப்பும்‌ 
ஆன்ற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நெருப்பிடை நீரும்‌ நீரிடைப்‌ புவியும்‌ 
அருப்பிட வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 21 of 68 
நீர்மேல்‌ நெருப்பும்‌ நெருப்பின்மே ஈயிர்ப்பும்‌ 
ஆர்வுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..550 


புனன்மேற்‌ புவியும்‌ புவிமேற்‌ புடைப்பும்‌ 
அனன்மேல்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


பகுதிவான்‌ வெளியிற்‌ படர்ந்தமா பூத 
வகல்வெளி வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உயிர்வெளி யிடையே வுரைக்கரும்‌ பகுதி 
அயவெளி வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உயிர்வெளி யதனை யுணர்கலை வெளியில்‌ 
அயலற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
கலைவெளி யதனைக்‌ கலப்பறு சித்த 
அலர்வெளி வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..560 
சுத்தநல்‌ வெளியைக்‌ துரிசறு பரவெளி 
அத்திடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பரவெளி யதனைப்‌ பரம்பர வெளியில்‌ 
அரசுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பரம்பர வெளியைப்‌ பராபர வெளியில்‌ 
அரந்தெற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பராபர வெளியைப்‌ பகர்பெரு வெளியில்‌ 
அராவற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


பெருவெளி யகனைப்‌ பெருஞ்சுக வெளியில்‌ 
அருளுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..570 


குணமுதற்‌ கருவிகள்‌ கூடிய பகுதியில்‌ 
அணைவுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மனமுதற்‌ கருவிகள்‌ மன்னுயிர்‌ வெளியிடை 
அனமுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
காலமே முதலிய கருவிகள்‌ கலைவெளி 
ஆராற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 

துரிசறு கருவிகள்‌ சுத்கநல்‌ வெளியிடை 
அரசுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 22 of 68 


இவ்வெளி யெல்லா மிலங்கவண்‌ டங்கள்‌ 
அவ்வயி னமைந்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..580 


ஓங்கிய வண்ட மொளிபெற முச்சுடர்‌ 
ஆங்கிடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


சிருட்டித்‌ தலைவரைச்‌ சிருட்டியண்‌ டங்களை 
அருட்டிறல்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


காவல்செய்‌ தலைவரைக்‌ காவலண்‌ டங்களை 
ஆவகை யமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அழித்தல்செய்‌ தலைவரை யவரண்‌ டங்களை 
அழுக்கற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மறைத்திரு தலைவரை மற்றுமண்‌ டங்களை 
அறத்தொரு வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..590 


தெளிவுசெய்‌ தலைவரைக்‌ திகழுமண்‌ டங்களை 
அளிபெற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


விந்துவாஞ்‌ சத்தியை விந்தினண்‌ டங்களை 
அந்திறல்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


ஓங்கார சத்திக ளுற்றவண்‌ டங்களை 
ஆங்காக வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


சத்தத்‌ தலைவரைச்‌ சாற்றுமண்‌ டங்களை 
அத்தகை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நாதமாம்‌ பிரமமும்‌ நாதவண்‌ டங்களும்‌ 
ஆதரம்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..600 


பகர்பரா சத்தியைப்‌ பதியுமண்‌ டங்களை 
அகமற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


பரசிவ பதியைப்‌ பரசிவாண்‌ டங்களை 
அரசுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


எண்ணில்பல்‌ சத்தியை யெண்ணிலண்‌ டங்களை 
அண்ணிற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அளவில்பல்‌ சத்தரை யளவி லண்டங்களை 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 23 of 68 


அளவற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உயிர்வகை யண்ட முலப்பில வெண்ணில 
அயர்வற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..610 


களவில கடல்வகை கங்கில கரையில 
அளவில வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


கடலவை யனைத்துங்‌ கரையின்றி நிலையுற 
அடலன லமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


கடல்களு மலைகளு கதிகளு நதிகளும்‌ 
அடாற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


கடலிடைப்‌ பல்வளங்‌ கணித்ததிற்‌ பல்‌ாயிர்‌ 
அடாற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மலையிடைப்‌ பல்வளம்‌ வகுத்தகிற்‌ பலாயிர்‌ 
அலைவற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..620 


ஒன்றினி லொன்றே யொன்றிடை யாயிரம்‌ 
அன்றற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பத்திடை யாயிரம்‌ பகரதிற்‌ கோடி 

அத்துற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
நுற்றிடை யிலக்க நுவலதி லனந்கம்‌ 
ஆற்றிடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
கோடியி லனந்த கோடிபல்‌ கோடி 

ஆருற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 

வித்திய லொன்றா விளைவியல்‌ பலவா 
அத்தகை யமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..630 
விளைவிய லனைத்தும்‌ வித்திடை யடங்க 
அளவுசெய்‌ தமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
வித்தும்‌ பதமும்‌ விளையுப கரிப்பும்‌ 

அத்திற லமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
வித்திடை முளையும்‌ முளையிடை விளைவும்‌ 
அத்தக வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 24 of 68 
வித்தினுள்‌ வித்தும்‌ வித்ததில்‌ வித்தும்‌ 
அத்திறம்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


விளைவினுள்‌ விளைவும்‌ விளைவதில்‌ விளைவும்‌ 
அளையுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..640 


முளையதின்‌ முளையும்‌ முளையினுண்‌ முளையும்‌ 
அளைதர வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


வித்திடைப்‌ பதமும்‌ பதத்திடை வித்தும்‌ 
அத்துற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


பதமதிற்‌ பதமும்‌ பதத்தினுட்‌ பதமும்‌ 
அதிர்வற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
ஒற்றுமை வேற்றுமை யுரிமைக எனைத்தும்‌ 
அற்றென வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பொருணிலை யுறுப்புயல்‌ பொதுவகை முதலிய 
அருளுற வகுத்த அருட்பெருஞ்‌ ஜோதி ..659 
உறவினி ஈறவும்‌ உறவினிற்‌ பகையும்‌ 
அறனுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பகையினிற்‌ பகையும்‌ பகையினி ஈறவும்‌ 


அகைவுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


பாதியு முழுதும்‌ பதிசெயு மந்தமும்‌ 
ஆதியும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


துணையு நிமித்தமுந்‌ துலங்கதி னதுவும்‌ 
அணைவுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உருவதி னுருவும்‌ உருவினுள்‌ ளூருவும்‌ 
அருளுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..660 


அருவினுள்‌ எருவும்‌ மருவதி லருவும்‌ 
அருளிய லமைந்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


கரணமு மிடமுங்‌ கலைமுத லணையுமோர்‌ 
அரணிலை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


உருவதி லருவும்‌ மருவதி ஈருவும்‌ 
அருளுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 25 of 68 


வண்ணமு வடிவு மயங்கிய வகைபல 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


சிறுமையிற்‌ சிறுமையும்‌ சிறுமையிற்‌ பெருமையும்‌ 
அறிதர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி .670 


பெருமையிற்‌ பெருமையும்‌ பெருமையிற்‌ சிறுமையும்‌ 
அருணிலை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


திண்மையிற்‌ றிண்மையுந்‌ திண்மை யினேர்மையும்‌ 
அண்மையின்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


மென்மையின்‌ மன்மையும்‌ மென்மையில்‌ வன்மையும்‌ 
அன்மையிற்‌ றமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அடியினுள்‌ எடியும்‌ மடியிடை யடியும்‌ 
அடியுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


நருவினுண்‌ ணருவும்‌ நருவதி னருவும்‌ 
அடர்வுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..680 


முடியுனுண்‌ முடியும்‌ முடியினின்‌ முடியும்‌ 
அடர்தர வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அகப்பூ வகவுறுப்‌ பாக்க வதற்கவை 
அகத்தே வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறப்பூ புறத்திற்‌ புனையுரு வாக்கிட 
அறத்துடன்‌ வகுக்க வருட்பெருஞ்‌ ஜோதி 


அகப்புறப்‌ பூவகப்‌ புறவுறுப்‌ பியற்றிட 
அகத்திடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


புறப்புறப்‌ பூவதிற்‌ புறப்புற வுறுப்புற 
அறத்திடை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..690 


பாரிடை வேர்வையிற்‌ பையிடை முட்டையில்‌ 
ஆருயி ரமைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


ஊர்வன பறப்பன வுறுவன நடப்பன 
ஆர்வுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


அசைவில வசைவுள வாருயிர்த்‌ திரள்பல 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 26 of 68 


அசலற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
அறிவொரு வகைமுத லைவகை யறுவகை 
அறிதர வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
வெவ்வே றியலொமு வெவ்வேறு பயனுற 
அவ்வா றமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..789 
சித்திர விசித்திர சிருட்டிகள்‌ பலபல 
அத்தகை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பெண்ணினுள்‌ ளாணு மாணினுட்‌ பெண்ணும்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பெண்ணினுண்‌ மூன்று மாணினுள்‌ ளிரண்மும்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பெண்ணிடை நான்கு மாணிடை மூன்றும்‌ 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பெண்ணிய லாணு மாணியற்‌ பெண்ணும்‌ 
அண்ணுற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..710 
பெண்டிறல்‌ புறத்து மாண்டிற லகத்தும்‌ 
அண்முற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
பெண்ணியன்‌ மனமு மாணிய லறிவும்‌ 
அண்ணுற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
தனித்தனி வடிவினுந்‌ தக்கவாண்‌ பெண்ணுயல்‌ 
அனைத்துற வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
உனற்கரு முயிருள வுடாள வுலகுள 
வனைத்தையும்‌ வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


ஓவுறா வெழுவகை வுயிர்முத லனைத்தும்‌ 
ஆவகை வகுத்த வருட்பெருஞ்‌ ஜோதி ..720 


பைகளின்‌ முட்டையிற்‌ பாரினில்‌ வேர்வினில்‌ 
ஐபெற வமைத்த வருட்பெருஞ்‌ ஜோதி 


தாய்கருப்‌ பையினுட்‌ டங்கிய வுயிர்களை 
ஆய்வுறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


முட்டைவாய்ப்‌ பயி முழுவுயிர்த்‌ திரள்களை 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 27 of 68 


அட்டமே காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


நிலம்பெறு முயிர்வகை நீள்குழு வனைத்தும்‌ 
அலம்பெறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


வேர்வுற வுதித்த மிகுமுயிர்த்‌ திரள்களை 
ஆர்வுறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி .. 730 
உடாறு பிணியா £யிருடல்‌ கெடாவகை 
அடாறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
சிசுமுதற்‌ பருவச்‌ செயல்களி னுமிர்களை 
அசைவறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
உயிருறு முடலையு முடாறு முயிரையும்‌ 
அயர்வறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
பாருறு மவத்தைகள்‌ பலவினு முயிர்களை 
ஆமுறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
முச்சுட ராதியா லெச்சக வுயிரையும்‌ 


அச்சறக்‌ காக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோகி ..249 
வான்முகிற்‌ சத்தியான்‌ மழைபொழி வித்துயர்‌ 
ஆனறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
இன்புற சத்தியா லெழின்மழை பொழிவித்‌ 
தன்புறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோகி 
எண்ணியற்‌ சத்தியா லெல்லா வுலகினும்‌ 
அண்ணுயிர்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


அண்டப்‌ புறப்புற வமுகம்‌ பொழிந்துயிர்‌ 
அண்ருறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


தேவரை யெல்லாந்‌ திகழ்புற வமுகளித்‌ 
தாவகை காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..750 
அகப்புற வமுகளித்‌ தைவர்ரா திகளை 
அகப்படக்‌ காக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


தருமக வமுதாற்‌ சத்திசத்‌ தர்களை 
அருளினிற்‌ காக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in toa... 


காலமு நியதியுங்‌ காட்டியெவ்‌ வுயிரையும்‌ 
ஆரறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


விச்சையை யிச்சயை விளைவிக்‌ துயிர்களை 
அச்சறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோகி 
போகமுங்‌ களிப்பும்‌ பொருந்துவித்‌ துயிர்களை 
ஆகமுட்‌ காக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி .. 762 


கலையறி வளித்துக்‌ களிப்பினி ஈயிரெலாம்‌ 
அலைவறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
விடய நிகழ்ச்சியான்‌ மிகுமுயி ரனைத்தையும்‌ 
அடைவுறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
துன்பளித்‌ தாங்கே சுகமளித்‌ துயிர்களை 
அன்புறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
கரணேந்‌ தியத்தாற்‌ களிப்புற வுயிர்களை 
அரணேர்ந்‌ களித்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
எத்தகை யெவ்வுயி ரெண்ணின வவ்வுயிர்க்‌ 
கத்தகை யளித்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி .. 770 


எப்படி யெவ்வுமி ரெண்ணின வவ்வயிர்க்‌ 
கப்படி யளிக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


ஏங்கா துயிர்க்கிர ளெங்கெங்‌ கிருந்தன 
ஆங்காங்‌ களித்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 
சொல்று மசுத்கத்‌ தொல்யிர்க்‌ கவ்வகை 
அல்லலிற்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


சுத்தமு மசுத்தமுந்‌ தோயுயிர்க்‌ கிருமையின்‌ 
அத்தகை காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


வாய்ந்திருஞ்‌ சுத்த வகையுயிர்க்‌ கொருமையின்‌ 
ஆய்ந்துறக்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..788 
எவையெலா மெவையெலா மீண்டின வீண்டின 
அவையெலாங்‌ காத்தரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


அண்டத்‌ துரிசையு மகிலக்‌ துரிசையும்‌ 
அண்டற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


Page 28 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 29 of 68 


பிண்டத்‌ துரிசையும்‌ பேருயிர்க்‌ துரிசையும்‌ 
அண்டற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


உயிருறு மாயையி னுறுவிரி வனைத்தும்‌ 
அயிரற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


உயிருறு மிருவினை யுறுவிரி வனைத்தும்‌ 
அயர்வற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி .. 790 


காமப்‌ புடைப்புயிர்‌ கண்டொட ராவகை 
ஆமற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


பொங்குற வெகுளிப்‌ புடைப்புக ளெல்லாம்‌ 
அங்கற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


மதம்புரை மோகமு மற்றவு மாங்காங்‌ 
கதம்பெற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 
வருவுறு மசுத்த வாதனை யனைத்தையும்‌ 
அடர்பற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


சுத்தமு மசுக்கமுந்‌ கோய்ந்தவா தனைகளை 
அத்தகை யடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..800 
நால்வயிற்‌ றுரிசும்‌ நண்ணுயி ராதியில்‌ 
ஆலற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


நால்வயிற்‌ படைப்பு நால்வயிற்‌ காப்பும்‌ 
ஆலற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


மூவிடத்‌ திருமையின்‌ முன்னிய தொழிற்கரில்‌ 
ஆவிடத்‌ தடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


மூவிட மும்மையின்‌ முன்னிய தொழிற்கரில்‌ 
ஆவிட மடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


தத்துவச்‌ சேட்டையுந்‌ கத்துவத்‌ துரிசும்‌ 
அத்தகை யடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..810 


சுத்தமா நிலையிற்‌ சூழுறு விரிவை 
அத்தகை யடக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


கரைவின்‌ மாமாயைக்‌ கரும்பெருந்‌ திரையால்‌ 
அரைசது மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 30 of 68 


பேருறு நீலப்‌ பெருந்திரை யதனால்‌ 
ஆருயிர்‌ மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோகி 


பச்சைத்‌ திரையாற்‌ பரவெளி யதனை 
அச்சுற மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


செம்மைத்‌ திரையாற்‌ சித்துறு வெளியை 
அம்மையின்‌ மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..820 


பொன்மைத்‌ திரையாற்‌ பொருளுறு வெளியை 
அண்மையின்‌ மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


வெண்மைக்‌ திரையான்‌ மெய்ப்பதி வெளியை 
அண்மையின்‌ மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோகி 


கலப்புத்‌ திறையாற்‌ கருதனு பவங்களை 
அலப்புற மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால்‌ 
அடர்புற மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


தத்துவ நிலைகளைக்‌ தனித்தனித்‌ திரையால்‌ 
அத்திற மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..8380 


திரைமறைப்‌ பெல்லாந்‌ தீர்க்தாங்‌ காங்கே 
அரசுறக்‌ காட்டு மருட்பெருஞ்‌ ஜோதி 


கோற்றமா மாயைத்‌ தொடர்பறுத்‌ தருளி 
னாற்றலைக்‌ காட்மு மருட்பெருஞ்‌ ஜோதி 


சுத்தமா மாயைத்‌ தொடர்பறுத்‌ கருளி 
அத்தகை காட்மு மருட்பெருஞ்‌ ஜோதி 


எனைத்தா ணவமுக லெல்லாந்‌ தவிர்த்தே 
அனுக்கிர கம்புரி யருட்பெருஞ்‌ ஜோதி 


விடய மறைப்பெலாம்‌ விருவித்‌ துயிர்களை 
அடைவுறத்‌ கெருட்ரு மருட்பெருஞ்‌ ஜோதி ..840 


சொருப மறைப்பெலாந்‌ தொலைப்பித்‌ துயிர்களை 
அருளினிற்‌ நறெருட்டு மருட்பெருஞ்‌ ஜோதி 


மறைப்பின்‌ மறந்தன வருவித்‌ தாங்கே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 31 of 68 


அறத்தொமு தெருட்டு மருட்பெருஞ்‌ ஜோதி 


எவ்வகை யுயிர்களு மின்புற வாங்கே 
அவ்வகை தெருட்ரு மருட்பெருஞ்‌ ஜோதி 
கடவுளர்‌ மறைப்பைக்‌ கடிந்தவர்க்‌ கின்பம்‌ 
அடையுறக்‌ கெருட்ரு மருட்பெருஞ்‌ ஜோதி 
சத்திகண்‌ மறைப்பைத்‌ தவிர்த்தவர்க்‌ கின்பம்‌ 
அத்துறத்‌ தெருட்மு மருட்பெருஞ்‌ ஜோதி ..850 
சத்தர்கண்‌ மறைப்பைத்‌ தவிர்த்தவர்க்‌ கின்பம்‌ 
அத்தகை தெருட்மும்‌ மருட்பெருஞ்‌ ஜோதி 
படைக்குத்‌ தலைவர்கள்‌ பற்பல கோடியை 


அடைப்புறப்‌ படைக்கும்‌ அருட்பெருஞ்‌ ஜோதி 


காக்குந்‌ தலைவர்கள்‌ கணக்கில்பல்‌ கோடியை 
ஆக்குறக்‌ காக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 

அடக்குந்‌ தலைவர்க ளளவிலர்‌ தம்மையும்‌ 
அடர்ப்பற வடக்கு மருட்பெருஞ்‌ ஜோகி 
மறைக்குந்‌ தலைவர்கள்‌ வகைபல கோடியை 
அறத்தொரு மறைக்கு மருட்பெருஞ்‌ ஜோதி ..860 
தெருட்ருந்‌ தலைவர்கள்‌ சேர்பல கோடியை 
அருட்டிறந்‌ கெருட்டு மருட்பெருஞ்‌ ஜோதி 
ஐந்தொழி லாதிசெய்‌ யைவரா திகளை 
ஐந்தொழி லாதிசெ யருட்பெருஞ்‌ ஜோதி 
இறந்தவ ரெல்லா மெழுந்திட வுலகில்‌ 
அறந்தலை யளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி 
செத்தவ ரெல்லாஞ்‌ சிரித்‌ தாங்‌ கெழுதிறல்‌ 
அத்தகை காட்டிய வருட்பெருஞ்‌ ஜோதி 

இறந்தவ ரெழுகவென்‌ றெண்ணியாங்‌ கெழுப்பிட 
அறந்துணை யெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி ..870 


செத்தவ ரெழுகவெனச்‌ செப்பியாங்‌ கெழுப்பிட 
அத்திற லெனக்கரு ளருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 32 of 68 


சித்தெலாம்‌ வல்ல திறலளித்‌ தெனக்கே 
அத்தனென்‌ றோங்கு மருட்பெருஞ்‌ ஜோதி 


ஒன்றதி ரண்டது வொன்றினி ரண்டது 
ஒன்றினு ளொன்றது வொன்றெனு மொன்றே 


ஒன்றல ரண்டல வொன்றினி ரண்டல 
ஒன்றினு ளொன்றல வொன்றெனு மொன்றே 


ஒன்றினு லொன்றுள வொன்றினி லொன்றில 
ஒன்றுற வொன்றிய வொன்றெனு மொன்றே ..880 


களங்கநீத்‌ துலகங்‌ களிப்புற மெய்நெறி 
விளங்கவென்‌ னுள்ளே விளங்குமெய்ப்‌ பொருளே 


மூவிரு நிலையின்‌ முடிநரு முடிமேல்‌ 
ஒவற விளங்கு மொருமைமெய்ப்‌ பொருளே 


எழுநிலை மிசையே யின்புரு வாகி 
வழுநிலை நீக்கி வயங்குமெய்ப்‌ பொருளே 


நவநிலை மிசையே நமுவுறு நருவே 
சிவமய மாகித்‌ திகழ்ந்தமெய்ப்‌ பொருளே 


ஏகா தசநிலை யாததி னமுவே 
ஏகா தனமிசை யிருந்தமெய்ப்‌ பொருளே ..890 


திரையோ தசநிலை சிவவெளி mqu Ge 
வரையோ தருசுக வாழ்க்கைமெய்ப்‌ பொருளே 


இரெண்‌ ணிலையென வியம்புமே னிலையிற்‌ 
பூரண சுகமாய்ப்‌ பொருந்துமெய்ப்‌ பொருளே 


எல்லா நிலைகளு மிசைந்தாங்‌ காங்கே 
எல்லா மாகி யிலங்குமெய்ப்‌ பொருளே 


மனாதிகள்‌ பொருந்தா வானர வானாய்‌ 
அனாதியுண்‌ மையதா யமர்ந்தமெய்ப்‌ பொருளே 


தானொரு தானாய்த்‌ தானே தானாய்‌ 
ஊனுயிர்‌ விளக்கு மொருதனிப்‌ பொருளே ..900 


அதுவினு எதுவா யதுவே யதுவாய்ப்‌ 
பொதுவினுள்‌ நடிக்கும்‌ பூரணப்‌ பொருளே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 33 of 68 


இயல்பினு ளியல்பா யியல்பே யியல்பா 
உயாற விளங்கு மொருதனிப்‌ பொருளே 


அருவினு ளருவா யருவரு வருவாய்‌ 
உருவினுள்‌ விள்ங்கு மொருதனிப்‌ பொருளே 


அலகிலாச்‌ சித்தா யதுநிலை யதுவாய்‌ 
உலகெலாம்‌ விளங்கு மொருதனிப்‌ பொருளே 


பொருளினுட்‌ பொருளாய்ப்‌ பொருளது பொருளா 
யொருமையின்‌ விளங்கு மொருதனிப்‌ பொருளே ..910 


ஆமுறு சித்திக எறுபத்‌ துநான்கெழு 
கோடியும்‌ விளங்கக்‌ குலவுமெய்ப்‌ பொருளே 


கூட்டுறு சித்திகள்‌ கோடிபல்‌ கோடியும்‌ 
ஆட்ருற விளங்கு மரும்பெரும்‌ பொருளே 


அறிவுறு சித்திக ளனந்தகோ டிகளும்‌ 
பிறிவற விளக்கும்‌ பெருந்தனிப்‌ பொருளே 


வீமுக ளெல்லாம்‌ விதிநெறி விளங்க 
ஆடல்செம்‌ தருளு மரும்பெரும்‌ பொருளே 


பற்றுக ளெல்லாம்‌ பதிநெறி விளங்க 
உற்றரு ளாடல்செய்‌ யொருதனிப்‌ பொருளே ..920 


பரத்தினிற்‌ பரமே பரத்தின்‌ மேற்‌ பரமே 
பரத்தினுட்‌ பரமே பரம்பரம்‌ பரமே 


பரம்பெறும்‌ பரமே பரந்தரும்‌ பரமே 
பரம்பதம்‌ பரமே பரஞ்‌ சிதம்பரமே 


பரம்புகழ்‌ பரமே பரம்பகர்‌ பரமே 
பரஞ்சுக பரமே பரஞ்சிவ பரமே 


பரங்கொள்‌ சிற்பரமே பரஞ்செய்‌ தற்பரமே 
தரங்கொள்்‌ பொற்பரமே தனிப்பெரும்‌ பரமே 


வரம்பரா பரமே வணம்பரா பரமே 
பரம்பரா பரமே பதம்பரா பரமே ..939 


சத்திய பதமே சத்துவ பதமே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 34 of 68 


நித்திய பதமே நிற்குண பதமே 


தத்துவ பதமே தற்பத பதமே 
சித்துறு பதமே சிற்சுக பதமே 


தம்பரம்‌ பதமே தனிச்சுகம்‌ பதமே 
அம்பரம்‌ பதமே யருட்பரம்‌ பதமே 


தந்திர பதமே சந்திர பதமே 
மந்திர பதமே மந்தண பதமே 


நவந்தரு பதமே நடந்தரு பதமே 
சிவந்தரு பதமே சிவசிவ பதமே ..940 


பிரமமெய்க்‌ கதியே பிரமமெய்ப்‌ பதியே 
பிரமநிற்‌ குணமே பிரமசிற்‌ குணமே 


பிரமமே பிரமப்‌ பெருநிலை மிசையுறும்‌ 
பரமமே பரம பதந்தருஞ்‌ சிவமே 


அவனோ டவளா யதுவா யலவாய்‌ 
நவமா நிலைமிசை நண்ணிய சிவமே 


எம்பொரு ளாகி யெமக்கருள்‌ புரியுஞ்‌ 
செம்பொரு ளாகிய சிவமே சிவமே 


ஒருநிலை யிதுவே வுயர்நிலை யெனுமொரு 
திருநிலை மேவிய சிவமே சிவமே ..950 


மெய்வைத்‌ slum வெறுவெளி நமுவுற 
தெய்வப்‌ பதியாஞ்‌ சிவமே சிவமே 


புரைதவிர்க்‌ தெனக்கே பொன்முடி சூட்டிச்‌ 
சிரமுற நாட்டிய சிவமே சிவமே 


கல்வியுஞ்‌ சாகாக்‌ கல்வியு மழியாச்‌ 
செல்வமு மளித்த சிவமே சிவமே 


அருளமு தெனக்கே யளிக்தரு ணெறிவாய்த்‌ 
தெருளுற வளர்க்குஞ்‌ சிவமே சிவமே 


சத்தெலா மாகியுந்‌ தானொரு தானாஞ்‌ 
சித்தெலாம்‌ வல்லதோர்‌ திருவருட்‌ சிவமே ..968 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 35 of 68 


எங்கே கருணை யியற்கையி னுள்ளன 
அங்கே விளங்கிய வருட்பெருஞ்‌ சிவமே 


யாரே யென்னினு மிரங்குகின்‌ றார்க்குச்‌ 
சீரே யளிக்கிஞ்‌ சிதம்பர சிவமே 


பொய்ந்நெறி யனைத்தினும்‌ புகுத்தா தெனையருட்‌ 
செந்நெறி சொக்கிய சிற்சபைச்‌ சிவமே 


கொல்ல நெறியே குருவரு ணெறியெனப்‌ 
பல்கா லெனக்குப்‌ பகர்ந்தமெய்ச்‌ சிவமே 


உயிரெலாம்‌ பொதுவி னுளம்பட நோக்குக 
செயிரெலாம்‌ விருகெனச்‌ செப்பிய சிவமே ..970 


பயிர்ப்புறு கரணப்‌ பரிசுகள்‌ பற்பல 
உயிர்த்திர ளொன்றென வுரைத்தமெம்ச்‌ சிவமே 


உயிருள்யா மெம்மு ளுயிரிவை யுணர்ந்தே 
உயிர்நலம்‌ பரவுகென்‌ றுரைத்தமெய்ச்‌ சிவமே 


இயலரு ளொளியோ ரேககே சத்தினாம்‌ 
உயிரொளி காண்கவென்‌ றுரைத்கமெய்ச்‌ சிவமே 


அருளலா கணுவு மசைந்திடா ததனால்‌ 
அருணலம்‌ பரவுகென்‌ றறைந்தமெய்ச்‌ சிவமே 


அரிளுறி னெல்லா மாகுமீ துண்மை 
அருளுற முயல்கவென்‌ றருளிய சிவமே ..980 


அருணெறி யொன்றே தெருனெறி மற்றெலாம்‌ 
இருணெறி யெனவெனக்‌ கியம்பிய சிவமே 


அருள்பெறிற்‌ றுரும்புமோ ரைந்தொழில்‌ புரியுந்‌ 
தெருளிது வெனவே செப்பிய சிவமே 


அருளறி வொன்றே யறிவுமற்‌ றெல்லாம்‌ 
மருளறி வென்றே வகுத்தமெய்ச்‌ சிவமே 


அருட்சுக மொன்றே யரும்பெறற்‌ பெருஞ்சுகம்‌ 
மருட்சுகம்‌ பிறவென வகுத்தமெய்ச்‌ சிவமே 


அருட்பே றதுவே யருபெறற்‌ பெரும்பே 
றிருட்பே றருக்குமென்‌ றியம்பிய சிவமே ..990 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 36 of 68 


அருட்டனி வல்லப மதுவே யெலாஞ்செய்‌ 
பொருட்டனிச்‌ சித்தெனப்‌ புகன்றமெய்ச்‌ சிவமே 


அருளறி யார்கமை யறியார்‌ எம்மையும்‌ 
பொருளறி யாரெனப்‌ புகன்றமெய்ச்‌ சிவமே 


அருணிலை யொன்றே யனைத்தும்‌ பெறுநிலை 
பொருணிலை காண்கெனப்‌ புகன்றமெய்ச்‌ சிவமே 


அருள்வடி வதுவே யழியாத்‌ தனிவடி 
வருள்பெற முயாகென்‌ றருளிய சிவமே 


அருளே நம்மிய லருளே நம்முரு 
அருளே நம்வடி வாமென்‌ றசிவமே .1000 


அருளே நம்மடி யருளே நம்முடி 
அருளே நம்நமு வாமென்‌ றசிவமே 


அருளே நம்மறி வருளே நம்மனம்‌ 
அருளே நங்குண மாமென்‌ றசிவமே 


அருளே நம்பதி யருளே நம்பதம்‌ 
அருளே நம்மிட மாமென்‌ றசிவமே 


அருளே நந்துணை யருளே நந்தொழில்‌ 
அருளே நம்விருப்‌ பாமென்‌ றசிவமே 


அருளே நம்பொரு ளருளே நம்மொளி 
அருளே நாமறி வாயென்‌ றசிவமே .1010 


அருளே நங்குல மருளே நம்மினம்‌ 
அருளே நாமறி வாயென்‌ றசிவமே 


அருளே நஞ்சுக மருளே நம்பெயர்‌ 
அருளே நாமறி வாயென்‌ றசிவமே 


அருளொளி யடைந்தனை யருளமு துண்டனை 
அருண்மதி வாழ்கவென்‌ றருளிய சிவமே 


அருணிலை பெற்றனை யருள்வடி வுற்றனை 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 3? of 68 


அருளர சியற்றுகென்‌ றருளிய சிவமே 


உள்ளகக்‌ தமர்ந்தென துயிரிற்‌ கலந்தருள்‌ 
வள்ளல்சிற்‌ றம்பலம்‌ வளர்சிவ பதியே .1020 


நிகரிலா வின்ப நிலைநமு வைத்தெனைக்‌ 
தகவொரமு காக்குந்‌ கனிச்சிவ பதியே 


சுத்தசன்‌ மார்க்க சுகநிலை தனிலெனைத்‌ 
சத்திய னாக்கிய தனிச்சிவ பதியே 


ஐவருங்‌ காண்டற்‌ கரும்பெரும்‌ பொருளென்‌ 
கைவரப்‌ புரிந்த கதிசிவ பதியே 


துன்பந்‌ தொலைக்கருட்‌ ஜோதியால்‌ நிறைந்த 
இன்ப மெனக்கரு ளெழிற்சிவ பதியே 
சித்தமும்‌ வாக்குஞ்‌ செல்லாப்‌ பெருநிலை 
ஒத்துற வேற்றிய வொருசிவ பதியே .1030 


கையற வனைத்துங்‌ கடிந்தெனைக்‌ தேற்றி 
வையமேல்‌ வைத்த மாசிவ பதியே 


இன்புறச்‌ சிறியே னெண்ணுதோ றெண்ணுகோ 
றன்பொடன்‌ கண்ணுறு மருட்சிவ பதியே 


பிழையெலாம்‌ பொறுத்தெனுட்‌ பிறங்கிய கருணை 
மழையெலாம்‌ பொழிந்து வளர்சிவ பதியே 


உளத்தினுங்‌ கண்ணினு முயிரினு மெனது 
குளத்தினு நிரம்பிய குருசிவ பதியே 


பரமுட னபரம்‌ பகர்நிலை யிவையினத்‌ 
திரமுற வருளிய திருவருட்‌ குருவே .1040 


மதிநிலை யிரவியின்‌ வளர்நிலை யனலின்‌ 
றிதிநிலை யனைத்துந்‌ தெரிந்தசற்‌ குருவே 
கணநிலை யவற்றின்‌ கருநிலை யனைத்துங்‌ 
குணமுறக்‌ கெரித்துட்‌ குலவுசற்‌ குருவே 


பதிநிலை பசுநிலை பாச நிலையெலாம்‌ 
மதியுறக்‌ கெரித்துள்‌ வயங்குசற்‌ குருவே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 38 of 68 
பிரம ரகசியம்‌ பேசியென்‌ னுளத்தே 

தரமுற விளங்குஞ்‌ சாந்தசற்‌ குருவே 

பரம ரகசியம்‌ பகர்ந்தென துளத்தே 

வரமுற வளர்த்து வயங்குசற்‌ குருவே .150 


சிவரக சியமெலாந்‌ தெரிவித்‌ தெனக்கே 
நவநிலை காட்டிய ஞானசற்‌ குருவே 


சத்திய லனைத்துஞ்‌ சித்தியன்‌ முழுதும்‌ 
அத்தகை தெரித்த வருட்சிவ குருவே 


அறிபவை யெல்லா மறிவித்தென்‌ னுள்ளே 
பிறிவற விளங்கும்‌ பெரியசற்‌ குருவே 


கேட்பவை யெல்லாங்‌ கேட்பித்‌ தெனுள்ளே 
வேட்கையின்‌ விளங்கும்‌ விமலசற்‌ குருவே 


காண்பவை யெல்லாங்‌ காட்ருவித்‌ தெனக்கே 
மாண்பத மளித்து வயங்குசற்‌ குருவே .1060 


செய்பவை யெல்லாஞ்‌ செய்வித்‌ தெனக்கே 
உய்பவை யளித்தெனு ளோங்குசற்‌ குருவே 


உண்பவை யெல்லா முண்ணுவித்‌ கென்னுள்‌ 
பண்பினில்‌ விளங்கும்‌ பரமசற்‌ குருவே 


சாகாக்‌ கல்வியின்‌ றரமெலாங்‌ கற்பித்‌ 
தேகாக்‌ கரப்பொரு ளீந்தசற்‌ குருவே 


சத்திய மாஞ்சிவ சித்திக ளனைக்கையும்‌ 
மெய்த்தகை யளித்தெனுள்‌ விளங்குசற்‌ குருவே 


எல்லா நிலைகளு மேற்றிச்‌ சித்தெலாம்‌ 
வல்லா னெனவெனை வைத்தசற்‌ குருவே 1070 


சீருற வருளாந்‌ தேசுற வழியாப்‌ 
பேருற வென்னைப்‌ பெற்றநற்‌ றாயே 


பொருந்திய வருட்பெரும்‌ போகமே யுறுகெனப்‌ 
பெருந்தய வாலெனைப்‌ பெற்றநற்‌ றாயே 


ஆன்றசன்‌ மார்க்க மணிபெற வெனைக்கான்‌ 
இன்றமு தளித்த வினியநற்‌ றாயே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 39 of 68 


பசித்திரு கோறுமென்‌ பாலணைந்‌ கருளால்‌ 
வசித்தமு தருள்புரி வாய்மைந்ற்‌ றாயே 


தளர்ந்தோ றடியேன்‌ சார்பணைந்‌ தென்னை 
உளந்தெளி வித்த வொருமைநற்‌ றாயே .1080 


அருளமு தேமுத லைவகை யமுதமும்‌ 
தெருளுற வெனக்கருள்‌ செல்வநற்‌ றாயே 


இயலமு தேமுத லெழுவகை யமுதமும்‌ 
உயாற வெனக்கரு ளுரியநற்‌ றாயே 


நண்புறு மெண்வகை நவவகை யமுதமும்‌ 
பண்புற வெனக்கருள்‌ பண்புடைத்‌ தாயே 


மற்றுள வமுத வகையெலா மெனக்கே 
உற்றுண வளித்தரு ளோங்குநற்‌ றாயே 


கலக்கமு மச்சமுங்‌ கடிந்தென துளத்தே 
அலக்கணுந்‌ தவிர்த்தரு ளன்புடைத்‌ தாயே .1090 


துய்ப்பினி லனைத்துஞ்‌ சுகம்பெற வளித்தெனக்‌ 
கெய்ப்பிலாந்‌ தவிர்த்த வின்புடைத்‌ தாயே 


சித்திக ளெல்லாந்‌ கெளிந்திட வெனக்கே 
சத்தியை யளித்த தயவுடைத்‌ தாயே 


சத்திறி பாதந்‌ தனையளித்‌ தெனைமேல்‌ 
வைத்தமு களித்த மரபுடைத்‌ தாயே 


சத்திசத்‌ தர்களெலாஞ்‌ சார்ந்தென தேவல்செய்‌ 
சித்தியை யளித்த தெய்வநற்‌ றாயே 


தன்னிக ரில்லாத்‌ தலைவனைக்‌ காட்டியே 
என்னைமே லேற்றிய வினியநற்‌ றாயே .1199 


வெளிப்பட விரும்பிய விளைவெலா மெனக்கே 
யளித்தளித்‌ தின்புசெய்‌ யன்புடைத்‌ தாயே 


எண்ணகக்‌ தொருபுறத்‌ தென்னையெஞ்‌ ஞான்றுங்‌ 
கண்ணெனக்‌ காக்குங்‌ கருணைநற்‌ றாயே 


இன்னரு ளமுதளித்‌ திறவாத்‌ திறல்புரிந்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in ta... 


தென்னை வளர்த்திமு மின்புடைத்‌ தாயே 


என்னுட லென்னுயி ரென்னறி வெல்லாம்‌ 
தன்னவென்‌ றாக்கிய தயவுடைத்‌ தாயே 


தெரியா வகையாற்‌ சிறியேன்‌ றளர்ந்திடத்‌ 
தரியா தணைத்த தயவுடைத்‌ தாயே .1110 


சினமுத லனைக்கையுந்‌ தீர்த்தெனை நனவினுங்‌ 
கனவினும்‌ பிரியாக்‌ கருணைநற்‌ றாயே 


துக்கமுஞ்‌ சோம்புமென்‌ றுன்பமு மச்சமும்‌ 
ஏக்கமு நீக்கிய வென்றனிக்‌ தாயே 


துன்பெலாந்‌ கவிர்த்துளே யன்பெலாம்‌ நிரம்ப 
இன்பெலா மளித்த வென்றனித்‌ தந்தையே 


எல்லா நன்மையு மென்றெனக்‌ களித்த 
எல்லாம்‌ வல்லசித்‌ தென்றனித்‌ தந்தையே 
நாயிற்‌ கடையே னலம்பெறக்‌ காட்டிய 

தாயிற்‌ பெரிதுந்‌ தயவுடைத்‌ தந்தையே .1120 


அறிவிலாப்‌ பருவத்‌ தறிவெனக்‌ களித்தே 
பிறவிலா தமர்ந்த பேரருட்‌ டந்தையே 


புன்னிக ரில்லேன்‌ பொருட்டிவ ணடைந்த 
தன்னிக ரில்லாத்‌ தனிப்பெருந்‌ தந்தையே 


அகத்திலும்‌ புறத்தினு மமர்ந்தருட்‌ ஜோதி 
சகத்தினி லெனக்கே கந்தமெய்த்‌ தந்தையே 


இணையிலாக்‌ களிப்புற்‌ றிருந்திட வெனக்கே 
துணயடி சென்னியிற்‌ சூட்டிய தந்தையே 


ஆதியீ றறியா வருளர சாட்சியிற்‌ 
ஜோதிமா மகுடஞ்‌ சூட்டிய தந்தையே .1130 


எட்டிரண்‌ டறிவித்‌ தெனைத்தனி யேற்றிப்‌ 
பட்டிமண்‌ டபத்திற்‌ பதித்தமெய்த்‌ தந்தையே 


தங்கோ லளவது தந்தருட்‌ ஜோதிச்‌ 
செங்கோல்‌ சொத்தெனச்‌ செப்பிய தந்தையே 


Page 40 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 41 of 68 


தன்பொரு ளனைத்கையுந்‌ கன்னர சாட்சியில்‌ 
என்பொரு ளாக்கிய என்றனித்‌ தந்தையே 


தன்வடி வனைத்தையுந்‌ தன்னர சாட்சியில்‌ 
என்வடி வாக்கிய என்றனித்‌ தந்தையே 


தன்சித்‌ தனைத்தையுந்‌ தன்சமு கத்தினில்‌ 
என்சித்‌ தாக்கிய என்றனித்‌ தந்தையே .1140 


தன்வச மாகிய தத்துவ மனைத்கையும்‌ 
என்வச மாக்கிய வென்னுயிர்த்‌ தந்தையே 


தன்கையிற்‌ பிடித்த தனியருட்‌ ஜோதியை 
என்கையிற்‌ கொருக்க என்றனித்‌ தந்தையே 


தன்னையுந்‌ தன்னருட்‌ சத்தியின்‌ வடிவையும்‌ 
என்னையு மொன்றென வியற்றிய தந்தையே 


தன்னிய லென்னியல்‌ தன்செய லென்செயல்‌ 
என்ன வியற்றிய வென்றனித்‌ கந்தையே 


தன்னுரு வென்னுரு தன்னுரை யென்னுரை 
என்ன வியற்றிய வென்றனித்‌ தந்தையே .1150 


சதுரப்‌ பேரருட்‌ டனிப்பெருந்‌ தலைவனென்‌ 
றெதிரற்‌ றோங்கிய வென்னுடைக்‌ தந்தையே 
மனவாக்‌ கறியா வரைப்பினி லெனக்கே 
இனவாக்‌ கருளிய வென்னுயிர்த்‌ தந்தையே 


உணர்ந்துணர்ந்‌ துணரினு முணராப்‌ பெருநிலை 
யணைந்திட வெனக்கே யருளிய தந்தையே 


துரியவாழ்‌ வுடனே சுகபூ ரணமெனும்‌ 
பெரியவாழ்‌ வளித்த பெருந்தனிக்‌ தந்தையே 


இறிலாப்‌ பதங்கள்‌ யாவையுங்‌ கடந்த 
பேறளித்‌ தாண்ட பெருந்தகைத்‌ தந்தையே .1160 


எவ்வகைத்‌ திறத்தினு மெய்துகற்‌ கரிதாம்‌ 
அவ்வகை நிலையெனக்‌ களித்தநற்‌ றந்தையே 


இனிப்பிற வாநெறி யெனக்களிக்‌ தருளிய 
தனிப்பெருந்‌ தலைமைக்‌ தந்தையே கந்தையே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in ta... 


பற்றயர்ந்‌ கஞ்சிய பரிவுகண்ட ணைந்தெனைச்‌ 
சற்றுமஞ்‌ சேலெனத்‌ தாங்கிய துணையே 


களர்ந்தவத்‌ தருணமென்‌ றளர்வெலாந்‌ தவிர்த்துட்‌ 
கிளர்ந்திட வெனக்குக்‌ கிடைத்தமெய்த்‌ துணையே 


துறையிது வழியிது துணிவிது நீசெயும்‌ 
முறையிது வெனவே மொழிந்தமெய்த்‌ துணையே .1170 


எங்குறு தீமையு மெனைத்தொட ராவகை 
கங்குூம்‌ பகாமெய்க்‌ காவல்செய்‌ துணையே 


வேண்டிய வேண்முய விருப்பெலா மெனக்கே 
மீண்டிருந்‌ தருள்புரி யென்னுயிர்த்‌ துணையே 


இகத்தினும்‌ பரத்தினு மெனக்கிடர்‌ சாரா 
தகத்தினும்‌ புறத்தினு மமர்ந்தமெய்த்‌ துணையே 


அயர்வற வெனக்கே யருட்ருணை யாகியென்‌ 
னுயிரினுஞ்‌ சிறந்த வொருமையென்‌ னட்பே 


அன்பினிற்‌ கலந்தென தறிவினிற்‌ பயின்றே 
இன்பினி லளைந்தவென்‌ னின்னுயிர்‌ நட்பே .1180 


நான்புரி வனவெலாந்‌ தான்புரிந்‌ தெனக்கே 
வான்பக மளிக்க வாய்த்தநன்‌ னட்பே 


உள்ளமு முணர்ச்சியு முயிருங்‌ கலந்துகொண் 
டெள்ளுறு நெய்யிலென்‌ னுள்ளுறு நட்பே 


செற்றமுந்‌ தீமையுந்‌ தீர்த்துநான்‌ செய்த 
குற்றமுங்‌ குணமாக்‌ கொண்டவென்‌ னட்பே 


குணங்குறி முதலிய குறித்திடா தெனையே 
அணங்கறக்‌ கலந்த அன்புடை நட்பே 


பிணக்கும்‌ பேதமும்‌ பேயுல கோர்புகல்‌ 
கணக்குந்‌ தீர்த்தெனைக்‌ கலந்தநன்‌ னட்பே 1190 


சவலைநெஞ்‌ சகக்கின்‌ றளர்ச்சியு மச்சமு 
கவலையுந்‌ தவிர்த்தெனைக்‌ கலந்தநன்‌ னட்பே 


களப்பறிந்‌ கெருத்துக்‌ கலக்கந்‌ தவிர்க்கெனக்‌ 


Page 42 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 43 of 68 
கிளைப்பறிந்‌ துகவிய வென்னுயி ௬ருறவே 


தன்னைத்‌ தழுவுறு தரஞ்சிறி தறியா 
வென்னைக்‌ தழுவிய வென்னுயி qom Gel 


மனக்குறை நீக்கிநல்‌ வாழ்வளிக்‌ தென்றும்‌ 
எனக்குற வாகிய என்னுயி ர௬ுறவே 


துன்னு மனாதியே சூழ்ந்தெனைப்‌ பிரியா 
தென்னுற வாகிய வென்னுயி ௬றவே .1200 


என்றுமோர்‌ நிலையாய்‌ என்றுமோ ரியலாய்‌ 
என்றுமுள்‌ ளதுவா மென்றனிச்‌ சத்தே 


அனைத்துல கவைகளு மாங்காங்‌ குணரினும்‌ 
இனைக்கென வறியா வென்றனிச்‌ சத்தே 


பொதுமறை முடிகளும்‌ புகலவை முடிகளும்‌ 
இதுவெனக்‌ கரிதா மென்றனிச்‌ சத்தே 


ஆகம முடிகளு மவைபுகல்‌ முடிகளும்‌ 
ஏகுதற்‌ கரிதா மென்றனிச்‌ சத்தே 


சத்தியஞ்‌ சத்தியஞ்‌ சத்திய மெனவே 
இத்தகை வழுத்து மென்றனிச்‌ சத்தே .1210 


துரியமுங்‌ கடந்ததோர்‌ பெரியவான்‌ பொருளென 
உரைசெய்‌ வேதங்க ளுன்னுமெய்ச்‌ சத்தே 


அன்றத அப்பா லதன்பரத்‌ ததுதான்‌ 
என்றிட நிறைந்த வென்றனிச்‌ சத்தே 
என்றுமுள்‌ ளதுவாய்‌ எங்குமோர்‌ நிறைவாய்‌ 
என்றும்‌ விளங்கிரு மென்றனிச்‌ சித்தே 
சத்திகள்‌ பலவாய்த்‌ சத்தர்கள்‌ பலவாய்‌ 
இத்தகை விளங்கு மென்றனிச்‌ சித்தே 


தத்துவம்‌ பலவாய்த்‌ தத்துவி பலவாய்‌ 
இத்தகை விளங்கு மென்றனிச்‌ சித்தே .1220 


படிநிலை பலவாய்‌ பதநிலை பலவாய்‌ 
இடிவற விளங்கிரு மென்றனிச்‌ சித்தே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 44 of 68 
மூர்த்தர்கள்‌ பலவாய்‌ மூர்த்திகள்‌ பலவாய்‌ 
ஏற்பட விளங்கிரு மென்றனிச்‌ சித்தே 


உயிர்வகை பலவா யுடல்வகை பலவாய்‌ 
இயாற விளக்கிமு மென்றனிச்‌ சித்தே 


அறிவவை பலவா யறிவன பலவாய்‌ 
எறிவற விளக்கிரு மென்றனிச்‌ சித்தே 


நினைவவை பலவாய்‌ நினைவன பலவாய்‌ 
இனைவற விளக்கிமு மென்றனிச்‌ சித்தே 1230 


காட்சிகள்‌ பலவாய்க்‌ காண்பன பலவாய்‌ 
ஏட்சியின்‌ விளக்கிரு மென்றனிச்‌ சித்தே 


செய்வினை பலவாய்ச்‌ செய்வன பலவாய்ச்‌ 
எய்வற விளக்கிமு மென்றனிச்‌ சித்தே 


அண்ட சராசர மனைத்கையும்‌ பிறவையும்‌ 
எண்டற விளக்கு மென்றனிச்‌ சித்தே 


எல்லாம்‌ வல்லசித்‌ தெனமறை புகன்றிட 
எல்லாம்‌ விள்க்கிரு மென்றனிச்‌ சித்தே 
ஒன்றதி லொன்றென்‌ றுரைக்கவும்‌ படாதாய்‌ 
என்றுமோர்‌ படித்தா மென்றனி யின்பே .1240 


இதுவது வென்னா வியாடை யதுவாய்‌ 
எதிரற நிறைந்த வென்றனி யின்பே 


ஆக்குறு மவத்கைக ளனைக்கையுங்‌ கடந்துமேல்‌ 
ஏக்கற நிறைந்த வென்றனி யின்பே 


அறிவுக்‌ கறிவினி லதுவது வதுவாய்‌ 
எறிவற்‌ றோங்கிய வென்றனி யின்பே 


விடய மெவற்றினு மேன்மேல்‌ விளைந்தவை 
யிடையிடை யோங்கிய வென்றனி யின்பே 


இம்மையு மறுமையு மியம்பிரு மொருமையும்‌ 
எம்மையு நிரம்பிமு மென்றனி யின்பே 1250 


முத்கர்கள்‌ சித்தர்கள்‌ சத்திகள்‌ சத்தர்கள்‌ 
எத்திறத்‌ தவர்க்குமா மென்றனி யின்பே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 45 of 68 


எல்லா நிலைகளி னெல்லா வுயிருறும்‌ 
எல்லா வின்புமா மென்றனி யின்பே 


கரும்புறு சாறுங்‌ கனிந்தமுக்‌ கனியின்‌ 
விரும்புறு மிரதமு மிக்கதீம்‌ பராம்‌ 


குணங்கொள்கோற்‌ றேனுங்‌ கூட்டியொன்‌ றாக்கி 
மணங்கொளப்‌ பதஞ்செய்‌ வகையுற வியற்றிய 


உணவெனப்‌ பல்கா ஈரைக்கினு நிகரா 
வணமிறு மின்ப மயமே யதுவாய்க்‌ .1260 


கலந்தறி வுருவாய்க்‌ கருதுதற்‌ கரிதாய்‌ 
நலந்தரு விளக்கமு நவிலருந்‌ தண்மையும்‌ 


உள்ளதா யென்று முள்ளதாஅ பென்னுள்‌ 
உள்ளதா யென்ற னுயிருள முடம்புடன்‌ 


எல்லா மினிப்ப வியாறு சுவையளித்‌ 
தெல்லாம்‌ வல்லசித்‌ தியற்கைய தாகிச்‌ 


சாகா வரமுந்‌ தனித்தபே ரறிவும்‌ 
மாகா தலிற்சிவ வல்லப சக்தியும்‌ 


செயற்கரு மனந்த சித்தியு மின்பமும்‌ 
மயக்கறத்‌ தருந்திறல்‌ வண்மைய தாகப்‌ .1270 


பூரண வடிவாய்ப்‌ பொங்கிமேற்‌ றதும்பி 
ஆரண முமுயுட னாகம முடியுங்‌ 


கடந்தென கறிவாங்‌ கனமேற்‌ சபைநமு 
நடந்திகழ்‌ கின்றமெய்ஞ்‌ ஞானவா ரமுதே 


சத்திய வமுதே தனித்திரு வமுதே 
நித்திய வமுதே நிறைசிவ வமுதே 


சச்சிதா னந்தத்‌ தனிமுத லமுதே 
மெய்ச்சிதா காச விளைவரு எமுதே 


ஆனந்த வமுதே யருளொளி யமுதே 
தானந்த மில்லாத்‌ தத்துவ வமுதே .1280 


நவநிலை தருமோர்‌ நல்லகெள்‌ ளமுதே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 46 of 68 


சிவநிலை கனிலே திரண்டவுள்‌ ளமுதே 


பொய்படாக்‌ கருணைப்‌ புண்ணிய வமுகே 
கைபடாப்‌ பெருஞ்சீர்க்‌ கடவுள்வா னமுதே 


அகம்புற மகப்புற மாகிய புறப்புறம்‌ 
உகந்தநான்‌ கிடத்து மோங்கிய வமுதே 


பனிமுத னீக்கிய பரம்பர வமுதே 

தனிமுத லாய சிதம்பர வமுதே 

உலகெலாங்‌ கொள்ளினு முலப்பிலா வமுதே 
அலகிலாப்‌ பெருந்திற லற்புத வமுதே .1299 


அண்டமு மதன்மே லண்டமு மவற்றுள 
பண்டமுங்‌ காட்டிய பரம்பர மணியே 


பிண்டமு மதிறு பிண்டமு மவற்றுள 
பண்டமுங்‌ காட்டிய பராபர மணியே 


நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்‌ கெய்துற 
அனைக்கையுந்‌ தருமோ ரரும்பெறன்‌ மணியே 


விண்பத மனைத்து மேற்பத முழுவதுங்‌ 
கண்பெற நடத்துங்‌ ககனமா மணியே 


பார்பத மனைத்தும்‌ பகரடி முழுவதுஞ்‌ 
சார்புற நடத்துஞ்‌ சரவொளி மணியே .1300 


அண்டகோ டிகளெலா மரைக்கணக்‌ தேகிக்‌ 
கண்டுகொண்‌ டிடவொளிர்‌ கலைநிறை மணியே 


சராசர வுயிர்தொறுஞ்‌ சாற்றிய பொருடொறும்‌ 
விராவியுள்‌ விளங்கும்‌ வித்தக மணியே 


மூவரு முனிவரு முத்தருஞ்‌ சித்தருந்‌ 
தேவரு மதிக்குஞ்‌ சித்திசெய்‌ மணியே 


தாழ்வெலாந்‌ தவிர்த்துச்‌ சகமிசை யழியா 
வாழ்வெனக்‌ களித்த வளரொளி மணியே 


நவமணி முதலிய நலமெலாந்‌ தருமொரு 
சிவமணி யெனுமருட்‌ செல்வமா மணியே .1310 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 4? of 68 


வான்பெறற்‌ கரிய வகையெலாம்‌ விரைந்து 
நான்பெற வளித்த நாதமந்‌ திரமே 


கற்பம்‌ பலபல கழியினு மழியாப்‌ 
பொற்புற வளித்த புனிதமந்‌ திரமே 


அகாரமு முகரமு மழியாச்‌ சிகரமும்‌ 
வகரமு மாகிய வாய்மைமந்‌ திரமே 


ஐந்தென வெட்டென வாறென நான்கென 
முந்துறு மறைமுறை மொழியுமந்‌ திரமே 


வேதமு மாகம விரிவுக எனைத்தும்‌ 
தெநின்‌ றுலவா தோங்குமந்‌ திரமே .1320 


உடற்பிணி யனைக்கையு முயிர்ப்பிணி யனைத்தையு 
மடர்ப்பறத்‌ தவிர்த்த வருட்சிவ மருந்தே 


சித்திக்கு மூலமாஞ்‌ சிவமருந்‌ தெனவுளந்‌ 
ஜித்திக்கு ஞானத்‌ திருவருண்‌ மருந்தே 


இறந்தவ ரெல்லா மெழுந்திடப்‌ புரியுஞ்‌ 
சிறந்தவல்‌ லபமுறு திருவருண்‌ மருந்தே 


மரணப்‌ பெரும்பிணி வாரா வகைமிகு 
கரணப்‌ பெருந்திறல்‌ காட்டிய மருந்தே 


நரைதிரை மூப்பவை நண்ணா வகைகரும்‌ 
உரைதரு பெருஞ்சீ ௬டையநன்‌ மருந்தே .1339 


என்றே யென்னினு மிளமையோ டிருக்க 
நன்றே கருமொரு ஞானமா மருந்தே 
மலப்பிணி தவிர்த்தருள்‌ வலந்தரு கின்றதோர்‌ 
நலத்தகை யதுவென நாட்டிய மருந்தே 
சிற்சபை நருவே திருநடம்‌ புரியும்‌ 

அற்புத மருந்தெனு மானந்த மருந்தே 
இடையுறப்‌ படாத வியற்கை விளக்கமாய்த்‌ 


தடையொன்று மில்லாத்‌ தகவுடை யதுவாய்‌ 


மாற்றிவை யென்ன மதித்களப்‌ பரிதாய்‌ 
ஊற்றமும்‌ வண்ணமு மொருங்குடை யதுவாய்க்‌ .1340 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 48 of 68 


காட்சிக்‌ கினியநற்‌ கலையுடை யதுவாய்‌ 
ஆட்சிக்‌ குரியபன்‌ மாட்சியு முடைத்தாய்‌ 


கைதவிர்‌ கனவினுங்‌ காண்டற்க்‌ கரிதாய்ச்‌ 
செய்தவப்‌ பயனாந்‌ திருவருள்‌ வலத்தால்‌ 


உளம்பெறு மிடமெலா முதவுக வெனவே 
வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே 


புடம்படாத்‌ தரமும்‌ விடம்படாத்‌ திறமும்‌ 
வடம்படா நலமும்‌ வாய்த்தசெம்‌ பொன்னே 


மும்மையுந்‌ தருமொரு செம்மையை யுடைத்தாய்‌ 
இம்மையே கிடைத்திங்‌ கிலங்கிய பொன்னே .1350 


எருத்தெருத்‌ துதவினு மென்றுங்‌ குறையா 
கமுத்தமுத்‌ தோங்குமெய்‌ யருளுடைப்‌ பொன்னே 


களர்ந்திடே லெருக்கின்‌ வளர்ந்திரு வேமெனக்‌ 
கிளர்ந்திட வுரைத்துக்‌ கிடைத்தசெம்‌ பொன்னே 


எண்ணிய தோறு மியற்றுக வென்றெனை 
யண்ணியென்‌ கரத்தி லமர்ந்தபைம்‌ பொன்னே 


ந கேண்‌ மறக்கினு நின்னையாம்‌ விட்ருப்‌ 
போகே மெனவெனைப்‌ பொருந்திய பொன்னே 


எண்ணிய வெண்ணியாங்‌ கெய்திட வெனக்குப்‌ 
பண்ணிய தவத்தாற்‌ பழுத்தசெம்‌ பொன்னே .1360 


விண்ணியற்‌ தலைவரும்‌ வியந்திட வெனக்குப்‌ 
புண்ணியப்‌ பயனாற்‌ பூத்தசெம்‌ பொன்னே 


நால்வகை நெறியினு நாட்டுக வெனவே 
பால்வகை முழுதும்‌ பணித்தபைம்‌ பொன்னே 


எழுவகை நெறியினு மியற்றுக வெனவே 
முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே 


எண்ணிய படியெலா மியற்றுக வென்றனைப்‌ 
புண்ணிய பலத்காற்‌ பொருந்திய பொன்னே 


ஊழிதோ றுழெி யுலப்புறா தோங்கி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 49 of 68 
வாழியென்‌ றெனக்கு வாய்த்தநன்‌ னிதியே .1370 


இகமுற வூழிதோ றெருக்தெருத்‌ துலகோர்க்‌ 
குதவினு முலவா தோங்குநன்‌ னிதியே 


இருநிதி யெழுநிதி யியனவ நிதிமுதற்‌ 
றிருநிதி யெல்லாந்‌ தருமொரு நிதியே 


எவ்வகை நிதிகளு மிந்தமா நிதியிடை 
அவ்வகை கிடைக்குமென்‌ றருளிய நிதியே 


அற்புதம்‌ விளங்கு மருட்பெரு நிதியே 
கற்பனை கடந்த கருணைமா நிதியே 


நற்குண நிதியே சற்குண நிதியே 
நிற்குண நிதியே சிற்குண நிதியே .1380 


பளகிலா தோங்கும்‌ பளிக்குமா மலையே 
வளமெலா நிறைந்த மாணிக்க மலையே 


மதியுற விளங்கு மரகத மலையே 
வதிதரு பேரொளி வச்சிர மலையே 


உரைமனங்‌ கடந்தாங்‌ கோங்குபொன்‌ மலையே 
துரியமேல்‌ வெளியிற்‌ ஜோதிமா மலையே 


புற்புதந்‌ திரைநுரை புரைமுத லிலதோர்‌ 
அற்புதக்‌ கடலே யமுதத்தண்‌ கடலே 


இருட்கலை கதவிர்த்தொளி யெல்லாம்‌ வழங்கிய 
அருட்பெருங்‌ கடலே யானந்தக்‌ கடலே .1390 


பவக்கடல்‌ கடந்துநான்‌ பார்த்தபோ தருகே 
உவப்புறு வளங்கொண் டோங்கிய கரையே 


என்றுயர்ச்‌ சோடைக ளெல்லாந்‌ கவிர்த்துள 
நண்றுற விளங்கிய நந்தனக்‌ காவே 


சேற்றுநீ ரின்றிநற்‌ றீஞ்சுவை கருமோர்‌ 
ஊற்றுநீர்‌ நிரம்ப வுடையபூந்‌ கடமே 


கோடைவாய்‌ விரிந்த குளிர்தரு நிழலே 
மேடைவாய்‌ வீசிய மெல்லிய காற்றே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 50 of 68 


களப்பறக்‌ கிடைத்த கருணைநன்‌ னீரே 
இளைப்புற வாய்த்த வின்சுவை யுணவே .1400 
தென்னைவாய்க்‌ கிடைத்த செவ்விள நீரே 
தென்னைவான்‌ பலத்கிற்‌ றிருகுதீம்‌ பாலே 
நர்நசை கவிர்க்கு நெல்லியங்‌ கனியே 
வேர்விளை பலவின்‌ மென்சுவைச்‌ சுளையே 


கட்முமாம்‌ பழமே கதலிவான்‌ பழமே 
இட்டநற்‌ சுவைசெய்‌ யிலந்தையங்‌ கனியே 


புனிதவான்‌ றருவிற்‌ புதுமையாம்‌ பலமே 
கனியெலாங்‌ கூட்டிக்‌ கலந்தத£ஞ்‌ சுவையே 


இதந்தரு கரும்பி லெருத்ததீஞ்‌ சாறே 
பத்ந்தரு வெல்லப்‌ பாகினின்‌ சுவையே .1410 


சாலவே யினிக்குஞ்‌ சர்க்கரைத்‌ திரளே 
ஏலவே நாவுக்‌ கினியகற்‌ கண்டே 


உலப்புறா தினிக்கு முயர்மலைத்‌ தேனே 
கலப்புறா மதுரங்‌ கனிந்தகோற்‌ றேனே 


நவையிலா தெனக்கு நண்ணிய நறவே 
சிவையெலாந்‌ திரட்டிய துயெதீம்‌ பதமே 


பதம்பெறக்‌ காய்ச்சிய பசுநறும்‌ பாலே 
இதம்பெற வுருக்கிய விளம்பசு நெய்யே 


உலர்ந்திடா தென்று மொருபடித்‌ தாகி 
மலர்ந்துநல்‌ வண்ணம்‌ வயங்கிய மலரே .1420 


இகந்கரு புவிமுக லெவ்வுல குயிர்களும்‌ 
உகந்திட மணக்குஞ்‌ சுகந்தநன்‌ மணமே 


யாழுறு மிசையே யினியவின்‌ னிசையே 
ஏழுறு மிசையே யியலரு ளிசையே 


திவளொளிப்‌ பருவஞ்‌ சேர்ந்தநல்‌ லவளே 
அவளொருங்‌ கூடி யடைந்ததோர்‌ சுகமே 


நாதநல்‌ வரைப்பி னண்ணிய பாட்டே 
வேதக்‌” கத்தில்‌ விளைதிருப்‌ பாட்டே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 51 of 68 


நன்மார்க்கர்‌ நாவி னவிற்றிய பாட்டே 
சன்மார்க்க சங்கந்‌ தழுவிய பாட்டே .1430 


நம்புறு மாகம்‌ நவிற்றிய பாட்டே 
எம்பல மாகிய வம்பலப்‌ பாட்டே 


என்மனக்‌ கண்ணே என்னருட்‌ கண்ணே 
என்னிரு கண்ணே யென்கணுண்‌ மணியே 


என்பெருங்‌ களிப்பே யென்பெரும்‌ பொருளே 
என்பெருந்‌ திறலே யென்பெருஞ்‌ செயலே 


என்பெருந்‌ தவமே என்றவப்‌ பலனே 
என்பெருஞ்‌ சுகமே யென்பெரும்‌ பேறே 


என்பெரு வாழ்வே யென்றன்வாழ்‌ முதலே 
என்பெரு வழக்கே யென்பெருங்‌ கணக்கே 1440 


என்பெரு நலமே யென்பெருங்‌ குலமே 
என்பெரு வலமே யென்பெரும்‌ புலமே 


என்பெரு வரமே யென்பெருந்‌ தரமே 
என்பெரு நெறியே யென்பெரு நிலையே 


என்பருங்‌ குணமே என்பெருங்‌ கருத்தே 
என்பெருந்‌ கயவே யென்பெருங்கதியே 


என்பெரும்‌ பதியே யென்னுயி ரியலே 
என்பெரு நிறைவே யென்றனி யறிவே 


தோலெலாங்‌ குழைந்திடச்‌ சூழ்நரம்‌ பனைத்தும்‌ 
மேலெலாங்‌ கட்டவை விட்ருவிட்‌ டியங்கிட .1450 


என்பெலா நெக்குநெக்‌ கியலிடை நெகிழ்ந்திட 
மென்புடைக்‌ த்சையெலா மெய்யுறத்‌ களர்ந்திட 


இரத்து மனைத்துமுள்‌ ளிறுகிடச்‌ சுக்கிலம்‌ 
உரத்திடை பந்தித்‌ தொரு திரளாயிட 


மடலெலா மூளை மலர்ந்திட வமுதம்‌ 
உடலெலா மூற்றெருத்‌ தோடி நிரம்பிட 


ஒண்ணுகல்‌ வியர்த்திட வொளிமுக மலர்ந்திட 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in ta... 


தண்ணிய வயிர்ப்பினிற்‌ சாந்தந்‌ ததும்பிட 


உண்ணகை கோற்றிட வுரோமம்‌ பொடித்தடக்‌ 
கண்ணினீர்‌ பெருகிக்‌ கால்வழிந்‌ தோடிட .1460 


வாய்துடிக்‌ தலறிட வளர்செவித்‌ துணைகளிற்‌ 
கூயிசைப்‌ பொறியெலாங்‌ கும்மெனக்‌ கொட்டிட 


மெய்யெலாங்‌ குளிர்ந்திட மென்மார்‌ பசைந்தடக்‌ 
கையெலாங்‌ குவிந்திடக்‌ காலெலாஞ்‌ சுலவிட 


மனங்கனிந்‌ துருகிட மதிநிறைந்‌ கொளிர்ந்திட 
இனம்பெறு சித்த மியைந்து களித்திட 


அகங்கார மாங்காங்‌ கதிபரிப்‌ பமைந்திடச்‌ 
சகங்காண வுள்ளத்‌ தழைத்து மலர்ந்திட 


அறிவுறு வனைத்து மானந்த மாயிடப்‌ 
பொறியுறு மான்மதற்‌ போதமும்‌ போயிடத்‌ 1470 


தத்துவ மனைத்துந்‌ தாமொருங்‌ கொழிந்திடச்‌ 
சத்துவா மொன்றே தனித்துநின்‌ றோங்கிட 


உலகெலாம்‌ விடய முளவெலா மறைந்திட 
அலகிலா வருளி னாசைமேற்‌ பொங்கிட 


என்னுளக்‌ தெழுந்துயி ரெல்லா மலர்ந்திட 
என்னுளத்‌ தோங்கிய என்றனி யன்பே 


பொன்னடி கண்டருட்‌ புத்தமு துணவே 
என்னுளத்‌ தெழுந்த வென்னுடை யன்பே 


தன்னையே யெனக்குத்‌ தந்தெரு ளொளியால்‌ 
என்னைவே தித்த என்றனி யன்பே .1480 


என்னுளே யரும்பி யென்னுளே மலர்ந்து 
என்னுளே விரிந்த என்னுடை யன்பே 


என்னுளே விளங்கி யென்னுளே பழுத்து 
என்னுளே கனிந்த வென்னுடை யன்பே 


தன்னுளே நிறைவுறு தரமெலா மளித்தே 
என்னுளே நிறைந்த என்றனி யன்பே 


Page 52 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 53 of 68 


துன்புள வனைத்துந்‌ தொலைக்தென துருவை 
யின்புரு வாக்கிய என்னுடை யன்பே 


பொன்னுடம்‌ பெனக்குப்‌ பொருந்திரும்‌ பொருட்டா 
என்னுளங்‌ கலந்த என்றனி யன்பே .1490 


தன்வச மாகித்‌ ததும்பிமேற்‌ பொங்கி 
என்வசங்‌ கடந்த என்னுடை யன்பே 


தன்னுளே பொங்கிய தண்ணமு துணவே 
என்னுளே பொங்கிய என்றனி யன்பே 


அருளொளி விளங்கிட வாணவ மெனுமோர்‌ 
இருளற வென்னுளத்‌ தேற்றிய விளக்கே 


துன்புறு தத்துவத்‌ துரிசெலா நீக்கிநல்‌ 
லின்புற வென்னுளத்‌ தேற்றிய விளக்கே 


மயலற வழியா வாழ்வுமேன்‌ மோம்‌ 
இயாற வென்னுளக்‌ தேற்றிய விளக்கே .1500 


இடிவெளி யனைத்து மியலொளி விளங்கிட 
நமுவெளி நருவே நாட்டிய விளக்கே 


கருவெளி யனைத்துங்‌ கதிரொளி விளங்கிட 
உருவெளி நருவே யொளிர்கரு விளக்கே 


தேற்றிய வேதத்‌ திருமுடி விளங்கிட 
ஏற்றிய ஞான வியளொளி விளக்கே 


ஆகம முடிமே லருளொளி விளங்கிட 
வேகம்‌ தறவே விளங்கொளி விளக்கே 


ஆரியர்‌ வழுத்திய வருணிலை யனாதி 
காரியம்‌ விளக்குமோர்‌ காரண விளக்கே .1510 


தண்ணிய வமுதே தந்தென துளத்தே 
புண்ணியம்‌ பலித்த பூரண மதியே 


உய்தர வமுத முதவியென்‌ னுளத்தே 
செய்தவம்‌ பலித்த திருவளர்‌ மதியே 


பதியெலாந்‌ தழைக்கப்‌ பதம்பெறு மமுத 
நிதியெலா மளித்த நிறைதரு மதியே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 54 of 68 


பாலெனக்‌ தண்ககிர்‌ பரப்பியெஞ்‌ ஞான்று 
மேல்வெளி விளங்க விளங்கிய மதியே 


உயங்கிய உள்ளமு முயிருந்‌ தழைத்திட 
வயங்கிய கருணை மழைபொழி மழையே .1520 


என்னையும்‌ பணிகொண்‌ டென்னுளே நிரம்ப 
மன்னிய கருணை மழைபொழி மழையே 


உளங்கொளு மெனக்கே யுவகைமேற்‌ பொங்கி 
வளங்கொளக்‌ கருணை மழைபொழி மழையே 


நலந்தர வுடாயிர்‌ நல்லறி வெனக்கே 
மலர்ந்திடக்‌ கருணை மழைபொழி மழையே 


துயெமையா லெனது துரிசெலா நீக்கிநல்‌ 
வாய்மையாற்‌ கருணை மழைபொழி மழையே 


வெம்மல விரவது விடிதரு ணந்தனிற்‌ 
செம்மையி ஈதித்துளந்‌ திகழ்ந்தசெஞ்‌ சுடரே .1530 


திரையெலாந்‌ தவிர்த்துச்‌ செவ்வியுற்‌ றாங்கே 
வரையெலாம்‌ விளங்க வயங்குசெஞ்‌ சுடரே 


அலகிலாத்‌ தலவர்க எரசுசெய்‌ தத்துவ 
உலகெலாம்‌ விளங்க வோங்குசெஞ்‌ சுடரே 


முன்னுறு மலவிருள்‌ முழுவது நீக்கியே 
என்னுள வரைமே லெழுந்தசெஞ்‌ சுடரே 


ஆதியு நரூவுட னந்தமுங்‌ கடந்த 
ஜோதியா யென்னுளஞ்‌ சூழ்ந்தமெய்ச்‌ சுடரே 


உள்ளொளி யோங்கிட வுயிரொளி விளங்கிட 
வெள்ளொளி காட்டிய மெய்யருட்‌ கனலே .1540 


நலங்கொளப்‌ புரிந்திடு ஞானயா கத்திடை 
வலஞ்சுழித்‌ தெழுந்து வளர்ந்தமெய்க்‌ கனலே 


வேதமு மாகமு விரிவும்‌ பரம்பர 
நாதமுங்‌ கடந்த ஞானமெய்க்‌ கனலே 


எண்ணிய வெண்ணிய வெல்லாந்‌ தரவெனுள்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 55 of 68 


நண்ணிய புண்ணிய ஞானமெய்க்‌ கனலே 


வலமுறு சுத்தசன்‌ மார்க்க நிலைபெறு 
நலமெலா மளித்த ஞானமெய்க்‌ கனலே 


இரவொரு பகலிலா வியல்பொது நமுமிமு 
பரமவே காந்தப்‌ பரம்பரஞ்‌ சுடரே .1550 


வரநிறை பொதுவிடை வளர்திரு நடம்புரி 
பரமசித்‌ தாந்தப்‌ பதிபரஞ்‌ சுடரே 

சமரச சத்தியச்‌ சபையி னடம்புரி 

சமரச சத்தியத்‌ தற்சுயஞ்‌ சுடரே 

சபையென துளமென தனமர்ந்‌ தெனக்கே 
அபய மளித்ததோ ரருட்பெருஞ்‌ ஜோதி 
மருளெலாந்‌ தவிர்த்து வரமெலாங்‌ கொடுத்தே 
அருளமு தருத்திய வருட்பெருஞ்‌ ஜோதி 


வாழிநின்‌ பேரருள்‌ வாழிநின்‌ பெருஞ்சீர்‌ 
ஆழியொன்‌ றளித்த வருட்பெருஞ்‌ ஜோதி .1560 


என்னையும்‌ பொருளென வெண்ணியென்‌ னுளத்தே 
அன்னையு மப்பனு மாகிவீற்‌ றிருந்து 


உலகியல்‌ சிறிது முளம்பிடி யாவகை 
அலகில்பே ரருளா லறிவது விளக்கிச்‌ 


சிறுநெறிச்‌ செல்லாக்‌ திறனளித்‌ தழியா 
துறுநெறி யுணர்ச்சிதந்‌ தொளியுறப்‌ புரிந்து 
சாகாக்‌ கல்வியின்‌ றரமெலா முணர்க்கிச்‌ 
சாகா வரக்கையுந்‌ தந்துமேன்‌ மோம்‌ 


அன்பையும்‌ விளைவித்‌ தருட்பே ரொளியால்‌ 
இன்பையு நிறைவித்‌ தென்னையு நின்னையும்‌ .1570 


ஒருரு வாக்கியா னுன்னிய படியெலாஞ்‌ 
சீருறச்‌ செய்துயிர்த்‌ திறம்பெற வழியா 


அருளமு களித்தனை யருணிலை யேற்றினை 
அருளறி வளித்தனை யருட்பெருஞ்‌ ஜோதி 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 56 of 68 


வெல்கநின்‌ பேரருள்‌ வெல்கநின்‌ பெரிஞ்சீர்‌ 
அல்கலின்‌ றோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


உலகுயிர்த்‌ திரளெலா மொளிநெறி பெற்றிட 
இலகுமைந்‌ தொழிலையும்‌ யான்செயத்‌ கந்தனை 


போற்றிநின்‌ பேரருள்‌ போற்றிநின்‌ பெருஞ்சீர்‌ 
ஆற்றலி னோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி .1580 


மூவருந்‌ தேவரு முத்தருஞ்‌ சித்தரும்‌. 
யாவரும்‌ பெற்றிடா வியலெனக்‌ களித்தனை 


போற்றிநின்‌ பேரருள்‌ போற்றிநின்‌ பெருஞ்சீர்‌ 
ஆற்றலி னோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


சித்திக ளனைக்கையுந்‌ தெளிவித்‌ கெனக்கே 
சத்திய நிலைதனைக்‌ தயவினிற்‌ றந்தனை 


போற்றிநின்‌ பேரருள்‌ போற்றிநின்‌ பெருஞ்சீர்‌ 
ஆற்றலி னோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


உலகினி ஈயிர்களுக்‌ குறுமிடை யூறெலாம்‌ 
விலகநீ யடைந்து விலக்குக மகிழ்க .1599 


சுத்தசன்‌ மார்க்க சுகநிலை பெறுக 
உத்தம னாகுக வோங்குக வென்றனை 


போற்றிநின்‌ பேரருள்‌ போற்றிநின்‌ பெருஞ்சீர்‌ 
ஆற்றலி னோங்கிய வருட்பெருஞ்‌ ஜோதி 


அருட்பெருஞ்‌ ஜோதி யருட்பெருஞ்‌ ஜோதி 
அருட்பெருஞ்‌ ஜோதி யருட்பெருஞ்‌ ஜோதி .1596 


திருச்சிற்றம்பலம்‌ 


வள்ளலார்‌ அருளிய 
திருவொற்றியூர்‌ வடிவுடை மாணிக்க மாலை 


கட்டளைக்‌ களித்துறை) 


காப்பு 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in toa... 


சீர்கொண்ட வொற்றிப்‌ பதியுடை யானிடஞ்‌ சேர்ந்தமணி 
வார்கொண்ட கொங்கை வடிவாம்‌ பிகைகன்‌ மலரடிக்குத்‌ 
தார்கொண்ட செந்தமிழ்ப்‌ பாமாலை சாத்தத்‌ தமியனுக்கே 
ஏர்கொண்ட நல்லரு ளீயுங்‌ குணாலய வேரம்பனே. 


நூல்‌ 

கடலமு தேசெங்கரும்பெ அருட்கற்‌ பசுக்கனியே 
உடலுயி ரேயுமிர்க்‌ குள்ளுணர்‌ வேயுணர்‌ வுள்ளெளியே 
அடல்விடை யாரொற்றி யாரிடங்‌ கொண்ட அருமருந்தே 
மடலவிழ்‌ ஞானமலரே வடிவுடை மாணிக்கமே. 1 


அணியே அணிபபறும்‌ ஒற்றித்‌ தியாகர்தம்‌ அன்புறுசற்‌ 
குணியோம்‌ வாழ்க்கைக்‌ குலதெய்வ மேமலைக்‌ கோன்தவமே 
பணியேன்‌ பிழைபொறுக்‌ தாட்கொண்ட தெய்வப்‌ பதிகொள்சிந்தா 
மணியேயென்‌ கண்ணுண்‌ மணியே வடிவுடை மாணிக்கமே. 2 


மானேர்‌ விழிமலை மானேஎம்‌ மானிடம்‌ வாழ்மயிலே 
கானேர்‌ அளகப்‌ பசுங்குயி லே௮ருட்‌ கட்கரும்பே 
தேனே திருவொற்றி மாநகர்‌ வாழும்‌ சிவசத்தியே 
வானே கருணை வடிவே வடிவுடை மாணிக்கமே. 3 


பொருளே அடியர்‌ புகலிட மேஒற்றிப்‌ பூரணன்கண்‌ 

அருளேஎம்‌ ஆருயிர்க்‌ காந்துணை யேவிண்ணவர்‌ புகழும்‌ 
தெருளேமெய்ஞ்‌ ஞானத்‌ தெளிவே மறைமுடிச்‌ செம்பொருளே 
மருளேக நீக்கும்‌ ஒளியே வடிவுடை மாணிக்கமே. 4 


திருமாலும்‌ நான்முகக்‌ தேவுமுன்‌ னாள்மிகத்‌ தேடிமனத்‌ 
தருமா லுழக்க அனலுரு வாகி அமர்ந்தருளும்‌ 

பெருமான்‌ எம்‌ மான்ஒற்றிப்‌ பெம்மான்கைம்‌ 

மருமான்‌ இடங்கொள்பெண்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 5 


உன்னேர்‌ அருள்தெய்வம்‌ காணேன்‌ மனத்தும்‌ உரைக்கப்படாப்‌ 
பொன்னேஅப்‌ பொன்னற்‌ புதஒளி யேமலர்ப்‌ பொன்வணங்கும்‌ 
அன்னேஎம்‌ ஆருயிர்க்‌ கோர்உயி ரேஒற்றி யம்பதிவாழ்‌ 
மன்னே ரிடம்வளர்‌ மின்னே வடிவுடை மாணிக்கமே. 6 


கண்ணே௮க்‌ கண்ணின்‌ மணியே மணியில்‌ கலந்தொளிசெய்‌ 
விண்ணே வியன்‌ ஒற்றி யூர்‌ அண்ணல்‌ வாமத்தில்‌ வீற்றிருக்கும்‌ 
பெண்ணே மலைபெறும்‌ பெண்மணி யேதெய்வப்‌ பெண்ணமுதே 
மண்நேயம்‌ நீத்தவர்‌ வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 7 


மலையான்‌ தவஞ்செய்து பெற்றமத்தேஒற்றி வாழ்கனகச்‌ 
சிலையோன்‌ மணக்க மணக்குந்தெய்‌ வீகத்‌ திருமலரே 
அலையான்‌ மலிகடல்‌ பள்ளிகொண்டான்தொழும்‌ ஆரமுதே 


Page 5? of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 58 of 68 


வலையான்‌ அருமை மகளே வடிவுடை மாணிக்கமே. 8 


காமம்‌ படர்நெஞ்‌ சுடையோர்‌ கனவினும்‌ காணப்படாச்‌ 
சேமம்‌ படர்செல்வப்‌ பொன்னே மதுரச்‌ செழுங்கனியே 
தாமம்‌ படர்‌ஒற்றி யூர்வாழ்‌ பவளத்‌ தனிமலையின்‌ 

வாமம்‌ படர்பைங்‌ கொடியே வடிவுடை மாணிக்கமே. 9 


கோடா அருட்குணக்‌ குன்றே சிவத்தில்‌ குறிப்பிலரை 
நாடாத ஆனந்த நட்பேமெய்‌ யன்பர்‌ நயக்கும்‌ இன்பே 
பீடார்‌ திருவொற்றிப்‌ பெம்மான்‌ இடஞ்செய்‌ பெருந்தவமே 
வாடா மணிமலர்க்‌ கொம்பே வடிவுடை மாணிக்கமே. 18 


நாலே எனுமறை அந்தங்கள்‌ இன்னமும்‌ நாடியெனைப்‌ 
போலே வருந்த வெளிஒளி யாய்‌ஒற்றிப்‌ புண்ணியர்தம்‌ 
பாலே இருந்த நினைத்தங்கை யாகப்‌ பகரப்பெற்ற 
மாலே தவத்தில்‌ பெரியோன்‌ வடிவுடை மாணிக்கமே. 11. 


கங்கைகொண்‌ டோன்‌ஒற்றி யூரண்ணல்‌ வாமம்‌ கலந்தருள்செய்‌ 
நங்கைஎல்லா உல குந்தந்த நின்னைஅந்‌ நாரணற்குக்‌ 
தங்கைஎன்‌ கோஅன்றித்‌ தாயர்‌என்‌ கோசொல்‌ தழைக்குமலை 
மங்கையங்‌ கோமள மானே வடிவுடை மாணிக்கமே. 12 


சேலையிட்‌ டார்வயல்‌ ஊரொற்றி வைத்துத்தன்‌ தொண்டர்பின்‌ 
வேலையிட்‌ டால்செயும்‌ பித்தனை மெய்யிடை மேவுகரித்‌ 
தோலையிட்‌ டாரும்‌ தொழிலுடை யோனைத்‌ துணிந்துமுன்னாள்‌ 
மாலையிட்‌ டாய்‌ இஃதென்னே வடிவுடை மாணிக்கமே. 13 


தனையாள்‌ பவரின்றி நிற்கும்‌ பரமன்‌ தனிஅருளாய்‌ 
வினையாள்‌ உயிர்மல நீக்கிமெய்‌ வீட்டின்‌ விருத்கிருந 
எனையாள்‌ அருளொற்றி யூர்வா ழவன்றன்‌ னிடத்துமொரு 
மனையாள்‌ எனநின்ற தென்னே வடிவுடை மாணிக்கமே. 14 


பின்னீன்ற பிள்ளையின்‌ மேலார்வம்‌ தாய்க்கெனப்‌ பேசுவர்ந 
முன்னீன்ற பிள்ளையின்‌ மேலாசை யுள்ளவர்‌ மொய்யசுரர்‌ 
கொன்னீன்ற போர்க்கிளம்‌ பிள்ளையை ஏவக்‌ கொருத்தகென்னே 
மன்னீன்ற ஒற்றி மயிலே வடிவுடை மாணிக்கமே. 15 


பையாளும்‌ அல்குல்‌ சுரர்மட வார்கள்‌ பலருளும்‌இச்‌ 
செய்யாளும்‌ வெண்ணிற மெய்யாளும்‌ எத்தவம்‌ செய்தனரோ 
கையாளும்‌ நின்னடிக்‌ குற்றேவல்‌ செய்யக்‌ கடைக்கணித்தாய்‌ 
மையாளும்‌ கண்ணொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 16 


இலையாற்று நீமலர்க்‌ காலால்‌ பணிக்குங்குற்‌ றேவலெலாம்‌ 
தலையால்‌ செயும்பெண்கள்‌ பல்லோரில்‌ பூமகள்‌ தன்னைக்‌ கள்ளாய்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in toa... 


நிலையால்‌ பெரியநின்‌ தொண்டர்தம்‌ பக்க நிலாமையினான்‌ 
மலையாற்‌ கருளொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 17 


கலைம களேநின்பணியைஅன்‌ போரும்‌ கடைப்பிடித்தாள்‌ 
அலைமகளே அன்‌ பொடிபிடிக்‌ தாள்‌எற்‌ கறைகண்டாய்‌ 
தலைமகளே அருட்‌ டாயேசெவ்‌ வாய்க்கருந்‌ தாழ்குழற்பொன்‌ 
மலைமகளே ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 18 


பொன்னோரு வாணிஎன்‌ போரிரு வோரும்‌ பொருணற்‌ கல்வி 
தன்னோ டருளுந்‌ திறநின்குற்‌ றேவலைக்‌ தாங்கிநின்ற 
பின்னோ அலதகன்‌ முன்னோ கெளிந்திடப்‌ பேசுகந 
மன்னோ டெழிலொற்றி யூர்வாழ்‌ வடிவுடை மாணிக்கமே. 19 


காமட்‌ டலர்திரு வொற்றிநின்‌ னாயகன்‌ கந்தைகற்றி 
யேமட்‌ டரையொரு நிற்பது கண்டும்‌ இரங்கலர்போல்‌ 
நமட்டு மேபட்‌ ருருக்கின்‌ றனைஉன்றன்‌ நேயம்‌என்னோ 
மாமட்‌ டலர்குழல்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 20 


வீற்றார்நின்‌ றன்மணத்‌ தம்மியின்‌ மேல்சிறு மெல்லனிச்சம்‌ 
ஆற்றாநின்‌ சிற்றடிப்‌ போதினைத்‌ தூக்கிவைத்‌ தாரெனின்மால்‌ 
ஏற்றார்‌ திருவொற்றி யுரார்‌ களக்கறுப்‌ பேற்றவரே 

மாற்றா இயல்கொண்மயிலே வடிவுடை மாணிக்கமே. 21 


பொருப்புறு நீலியென்‌ பார்நின்னை மெய்‌௮து போலும்‌ ஒற்றி 
விருப்புறு நாயகன்‌ பாம்பா பரணமும்‌ வெண்தலையும்‌ 
நெருப்புறு கையும்‌ கனல்மேனி யுங்கண்மு நெஞ்சம்‌ அஞ்‌ சாய்‌ 
மருப்புறு கொங்கை மயிலே வடிவுடை மாணிக்கமே. 22 


அனம்பொறுத்‌ தான்புகழ்‌ ஒற்றிநின்‌ நாயகன்‌ அங்குமிழிக்‌ 
தனம்பொறுத்‌ தாள்‌ஒரு மாற்றாளைத்‌ தன்முடி தன்னில்வைத்தே 
தினம்பொறுத்‌ தான்‌அது கண்டும்‌ சினமின்றிச்‌ சேர்ந்தநின்போல்‌ 
மனம்பொறுத்‌ தார்‌எவர்‌ கண்டாய்‌ வடிவுடை மாணிக்கமே. 23 


ஒருரு வாய்‌ஒற்றி யூர்‌அமர்ந்தார்‌ நின்‌ னுடையயவர்பெண்‌ 
சீருரு வாகுநின்‌ மாற்றாளை நீகெளி யாத்திறத்தில்‌ 
நீருரு வாக்கிச்‌ சுமந்தார்‌ அதனை நினைந்திலையே 
வாருரு வார்கொங்கை நங்காய்‌ வடிவுடை மாணிக்கமே. 24 


சார்ந்தேநின்‌ பால்‌ஒற்றி யூர்வாமும்‌ நாயகர்‌ தாமகிழ்வு 

கூர்ந்தே குலாவும்‌௮க்‌ கொள்கையைக்‌ காணில்‌ கொதிப்பளென்று 
தேர்ந்தே௮க்‌ கங்கையைச்‌ செஞ்சடைமேல்சிறை செய்தனர்‌ ஒண்‌ 
வார்ந்தே குழைகொள்‌ விழியாய்‌ வடிவுடை மாணிக்கமே. 25 


நீயே எனது பிழைகுறிப்‌ பாயெனில்‌ நின்னடிமைப்‌ 


Page 59 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 60 of 68 


பேயேன்‌ செயும்வண்ணம்‌ எவ்வண்ண மோஎனப்‌ பெற்றளிக்கும்‌ 
தாயே கருணைத்‌ தடங்கட லேஒற்றிச்‌ சார்முக 
வாயேர்‌ சவுந்தர மானே வடிவுடை மாணிக்கமே. 26 


முப்போதும்‌ அன்பர்கள்‌ வாழ்த்தொற்றி யூர்‌எம்‌ முதல்வர்மகிழ்‌ 
ஒப்போ தருமலைப்‌ பெண்ணமு தேஎன்று வந்துநினை 
எப்போதும்‌ சிந்தித்‌ Sl mp mie வாழ எனக்கருள்வாய்‌ 
மைப்போ தனையகண்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 27 


மீதலத்‌ தோர்களுள்‌ யார்வணங்‌ காதவர்‌ மேவுநமுப்‌ 

பூதலத்‌ தோர்களுள்‌ யார்புக மாதவர்‌ போற்றிநிதம்‌ 

பாதலத்‌ தோர்களுள்‌ யார்பணி யாதவர்‌ பற்றிநின்றாள்‌ 
மாதலத்‌ தோங்கொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 28 


சேய்க்குற்றம்‌ தாய்பொறுத்‌ தேடா வருகெனச்‌ செப்புவள்‌ இந்‌ 
நாய்க்குற்றம்‌ நீபொறுத்‌ தாளுதல்‌ வேண்டும்‌ நவின்மதியின்‌ 
தேய்க்குற்றம்‌ மாற்றும்‌ திருவொற்றி நாகர்தந்‌ கேவிஅன்பர்‌ 
வாய்க்குற்றம்‌ நீக்கும்‌ மயிலே வடிவுடை மாணிக்கமே. 29 


செங்கம லாசனன்‌ தேவிபொன்‌ நாணும்‌ திருமுதலோர்‌ 
சங்கம தாமிடற்‌ றோங்குபொன்‌ நாணும்‌ தலைகுளித்துத்‌ 
துங்கமு றாதுஉளம்‌ நாணக்‌ திருவொற்றித்‌ தோன்றல்புனை 
மங்கல நாணுடை யாளே வடிவுடை மாணிக்கமே. 30 


சேடா ரியன்மணம்‌ வீசச்‌ செயன்மணம்‌ சேர்ந்துபொங்க 
ஏடார்‌ பொழிலொற்றி யூரண்ணல்‌ நெஞ்சம்‌ இருந்துவக்க 
வீடா இருளும்‌ முகிலும்பின்‌ னிட்ரு வெருவவைத்த 
வாடா மலர்க்குழ லாளே வடிவுடை மாணிக்கமே. 31 


புரநோக்கி னால்பொடி தேக்கிய ஒற்றிப்‌ புனிதர்களக்‌ 
கரநோக்கி நல்லமு தாக்கிநிற்‌ போற்றுங்‌ கருத்தினரா 
தரநோக்கி உள்ளிருள்‌ நக்கிமெய்ஞ்‌ ஞானக்‌ தனிச்சுகந்தான்‌ 
வரநோக்கி ஆள்விழி மானே வடிவுடை மாணிக்கமே. 32 


உன்னும்‌ திருவொற்றி யூருடை யார்நெஞ்‌ சுவப்பஎழில்‌ 
துன்னும்‌ உயிர்ப்பயிர்‌ எல்லாந்‌ தழைக்கச்‌ சுகக்கருணை 
என்னும்‌ திருவமு கோயாமல்‌ ஊற்றி எமதுளத்தின்‌ 
மன்னும்‌ கடைக்கண்‌ மயிலே வடிவுடை மாணிக்கமே. 33 


வெள்ளம்‌ குளிரும்‌ சடைமுடி யோன்ஒற்றி வித்தகன்தன்‌ 
உள்ளம்‌ குளிரமெய்‌ பூரிப்ப ஆனந்தம்‌ ஊற்றெமுப்பத்‌ 
செள்ளம்‌ குளிர்‌இன்‌ அமுதே அளிக்கும்செவ்வாய்க்குமுக 
வள்ளம்‌ குளிர்முத்த மானே வடிவுடை மாணிக்கமே. 34 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 61 of 68 


மாநந்த மார்வயல்‌ காழிக்‌ கவுணியர்‌ மாமணிக்கன்டு) 
ஆநந்த இன்னமு தூற்றும்‌ திருமுலை ஆரணங்கே 
காநந்த வோங்கும்‌ எழுவொற்றி யார்உட்‌ களித்தியலும்‌ 
வானந்‌ கருமிடை மானே வடிவுடை மாணிக்கமே. 35 


வான்கேட நான்கு மறைகேட மாலுடன்‌ வாரிசமே 
வான்கேட மற்றை அருந்தவர்‌ தேடஎன்‌ அன்பின்மையால்‌ 
யான்கேட என்னுளம்‌ சேர்‌ஒற்றி யூர்‌எம்‌ இருநிதியே 
மான்தேமும்‌ வாட்கண்‌ மயிலே வடிவுடை மாணிக்கமே. 36 


முத்தேவர்‌ விண்ணன்‌ முதல்தேவர்‌ சித்தர்‌ முனிவர்மற்றை 
எத்தே வருநின்‌ அடிநினை வார்நினைக்‌ கின்றிலர்தாம்‌ 
செத்தே பிறக்கும்‌ சிறியர்‌ அன்‌ றோடற்றித்‌ தேவர்நற்றா 
மத்தேவர்‌ வாம மயிலே வடிவுடை மாணிக்கமே. 37 


திருநாள்‌ நினைத்தொழும்‌ நன்னாள்‌ தொழமல்‌ செலுத்தியநாள்‌ 
கருநாள்‌ எனமழை எல்லாம்‌ புகலும்‌ கருத்தறிந்தே 

ஒருநா ளினுநின்‌ றனைமற வார்‌அன்பர்‌ ஒற்றியில்வாழ்‌ 
மருநாண்‌ மலர்க்குழல்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 38 


வாணான்‌ அடைவர்‌ வறுமை யுறார்நன்‌ மலமைக்கள்பொன்‌ 
பூணாள்‌ இடம்புகழ்‌ போதம்‌ பெறுவர்பின்‌ புன்மைஒன்றும்‌ 
காணார்நின்‌ நாமம்‌ கருதுநின்‌ றோர்‌ஒற்றிக்‌ கண்ணுகல்பால்‌ 
மாணார்வம்‌ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. 39 


சீரறி வாய்த்திரு வொற்றிப்‌ பரம சிவத்தைநினைப்‌ 
போரறி வாய்‌௮வ்‌ அறிவாம்‌ வெளிக்கப்‌ புறத்துநின்றாய்‌ 
யாரறி வார்நின்னைநாயேன்‌ அறிவ தழகுடைத்தே 
வாரெறி பூண்முலை மானே வடிவுடை மாணிக்கமே. 40 


போற்றிரு வோர்தம்‌ பிழையா யிரமும்‌ பொறுத்‌ கருள்செய்‌ 
வீற்றொளிர்‌ ஞான விளக்கே மரகத மென்கரும்பே 
ஏற்றொளிர்‌ ஒற்றி யிடத்தார்‌ இடத்தில்‌ இலங்குமுயர்‌ 
மாற்றொளி ரும்பகம்‌ பொன்னே வடிவுடை மாணிக்கமே. 41. 


ஆசைஉள்‌ ளார்‌ அயன்‌ மால்‌ ஆதி தேவர்கள்‌ யாரும்நின்தாள்‌ 
பூசையுள்‌ ளார்‌எனில்‌ எங்கே உலகர்செய்‌ பூசைகொள்வார்‌ 
தேசையுள்‌ ளார்‌ஒற்றி யூரூடை um es சேர்மயிலே 
மாசையுள்‌ ளார்‌ புகழ்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 42 


அண்டாரை வென்றுல காண்ருமெய்ஞ்‌ ஞானம்‌ அடைந்துவிண்ணில்‌ 
பண்டாரை சூழ்மதி போலிருப்‌ போர்கள்நின்‌ பத்தர்பாதம்‌ 
கண்டாரைக்‌ கண்டவர்‌ அன்றோ திருவொற்றிக்‌ கண்ணுகல்சேர்‌ 
வண்டாரை வேலன்ன மானே வடிவுடை மாணிக்கமே. 43 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 62 of 68 


அடியார்‌ தொழுநின்‌ அடிப்பொடி தான்சற்‌ றணியப்பெற்ற 
முடியால்‌ அடிக்குப்‌ பெருமைபெற்‌ றார்‌௮ம்‌ முகுந்தன்சந்தக்‌ 
கடியார்‌ மலர்‌அயன்‌ முன்னோர்கென்‌ ஒற்றிக்‌ கடவுட்‌ செம்பால்‌ 
வடியாக்‌ கருணைக்‌ கடலே வடிவுடை மாணிக்கமே. 44 


ஓவா தயன்முகலோர்முடி கோடி உறழந்துபடில்‌ 

ஆவா அனிச்சம்‌ பொறாமலர்ச்‌ சிற்றடி ஆற்றக்கொலோ 

காவாய்‌ இமயப்பொற்‌ பாவாய்‌ அருளொற்றிக்‌ காமர்வல்லி 
வாவா எனும்‌அன்பர்‌ வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 45 


இட்டார்‌ மறைக்கும்‌ உபநிட தத்திற்கும்‌ இன்னுஞ்‌ சற்றம்‌ 
எட்டாநின்‌ பொன்னடிப்‌ போதெளி யேன்கலைக்‌ கெட்ரடுங்கொலோ 
கட்டார்‌ சடைமுடி ஒற்றிஎம்‌ மான்நெஞ்ச சுத்தமர்ந்த 

மட்டார்‌ குழன்மட மானே வடிவுடை மாணிக்கமே. 46 


வெளியாய்‌ வெளிக்குள்‌ வெறுவெளி யாய்ச்சிவ மேநிறைந்த 
ஒளியாய்‌ ஒளிக்குள்‌ ஒளியாம்‌ பரைநினை ஒப்பவரார்‌ 
எளியார்க்‌ கெளியர்‌ திருவொற்றி யார்மெய்‌ இனிதுபரி 
மளியார்நின்‌ றோங்கு மருவே வடிவுடை மாணிக்கமே. 47 


விணங்காத லன்பர்தம்‌ அன்பிற்கும்‌ நின்புல விக்கும்‌௮ன்றி 
வணங்கா மதிமுடி எங்கள்‌ பிரான்‌ஒற்றி வாணனும்நின்‌ 
குணங்காகலித்துமெய்க்‌ கூறுதந்தான்‌ எனக்‌ கூறுவர்உன்‌ 
மணங்கா தலித்த தறியார்‌ வடிவுடை மாணிக்கமே. 48 


பன்னும்பல்‌ வேறண்டாம்‌ எல்லாம்‌௮வ்‌ அண்டப்‌ பரப்பினின்று 
துன்னும்‌ சராசரம்‌ யாவையும்‌ ஈன்றது சூழ்ந்தும்‌ உன்னை 
இன்னும்‌ இளந்தை அழியாத கன்னிகை என்பதென்னே 
மன்னும்‌ சுகாநந்த வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 49 


சினங்கடந்‌ தோர்‌உள்ளச்‌ செந்தா மரையில்‌ செழித்துமற்றை 
மனங்கடந்‌ தோதும்‌௮வ்‌ வாக்கும்‌ கடந்த மறைஅன்னமே 
தினங்கடந்‌ கோர்புகழ்‌ ஒற்றிஎம்‌ மானிடம்‌ சேரமுதே 
வனங்கடந்‌ கோன்புகழ்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 58 


வல்லாரும்‌ வல்லவர்‌ அல்லாரும்‌ மற்றை மனிகர்முகல்‌ 
எல்லாரும்‌ நின்செயல்‌ அல்லா தணுவும்‌ இயக்கிலரேல்‌ 
இல்லாமை யால்‌உழல்‌ புல்லேன்செய்‌ குற்றங்கள்‌ ஏதுகண்டாய்‌ 
மல்லார்‌ வயல்‌ஒற்றி நல்லாய்‌ வடிவுடை மாணிக்கமே. 51 


எழுதா எழில்‌உயிர்ச்‌ சித்திர மேஇன்‌ இசைப்பயனே 
தொழுதாரும்‌ அன்பர்தம்‌ உட்களிப்‌ பேசிற்‌ சுகக்கடலே 
செழுவார்‌ மலர்ப்பொழில்‌ ஒற்றிஎம்‌ மான்கம்‌ திருந்துணையே 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 63 of 68 


வழுவா மறையின்‌ பொருளே வடிவுடை மாணிக்கமே. 52 


தெருட்பா லுறும்ஐங்கைச்‌ செல்வர்க்கும்‌ நல்லிளஞ்‌ சேய்க்குமகிழ்ந்து 
அருட்பால்‌ அளிக்கும்‌ தனத்தனமேஎம்‌ அகங்கலந்த 

இருட்பால்‌ அகற்றும்‌ இருஞ்சுடரேஒற்றி எந்கைஉள்ளம்‌ 

மருட்பால்‌ பயிலு மயிலே வடிவுடை மாணிக்கமே. 53 


அயிலேந்தும்‌ பிள்ளைநற்றாயே திருவொற்றி ஐயர்மலர்க்‌ 
கயிலேந்‌ கரும்பெறல்‌ முத்தே இசையில்‌ கனிந்தகுரல்‌ 
குயிலே குயின்மென்‌ குழற்பிடியே மலைக்‌ கோன்பயந்த 
மயிலே மதிமுக மானே வடிவுடை மாணிக்கமே. 54 


செய்யகம்‌ ஓங்கும்‌ திருவொற்றியூரில்‌ சிவபெருமான்‌ 
மெய்யகம்‌ ஒங்குநல்‌ அன்பேநின்பால்‌அன்பு மேவுகின்றோர்‌ 
கையகம்‌ ஓங்கும்‌ கனியே தனிமெய்க்‌ கதிநெறியே 
வையகம்‌ ஓங்கு மருந்தே வடிவுடை மாணிக்கமே. 55 


தரும்பேர்‌ அருளொற்றி யூருடையான்‌ இடல்‌ சார்ந்தபசுங்‌ 
கரும்பே இனியகற்‌ கண்டே மதுரக்‌ கனிநறவே 
இரும்பேய்‌ மனத்தினர்‌ பால்‌இசை யாத இளங்கிளியே 
வரும்பேர்‌ ஒளிச்செஞ்‌ சுடரே வடிவுடை மாணிக்கமே. 56 


சேலேர்‌ விழியருள்‌ தேனே அடியருள்‌ கித்திக்கும்செம்‌ 
பாலே மதுரச்செம்‌ பாகேசொல்‌ வேதப்‌ பனுவல்முடி 
மேலே விளங்கும்‌ விளக்கே அருளொற்றி வித்தகனார்‌ 
மாலே கொளும்‌எழில்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 57 


எம்பால்‌ அருள்வைத்தெழி லொற்றி யூர்‌ கொண்டிருக்கும்‌ இறைச்‌ 
செம்பால்‌ கலந்தபைந்‌ தேனே கதலிச்‌ செழுங்கனியே 

வெம்பாலை நெஞ்சருள்‌ மேவா மலர்ப்பத மென்கொடியே 

வம்பால்‌ அணிமுல்லை மானே வடிவுடை மாணிக்கமே. 58 


ஏமமுய்ப்‌ போர்‌எமக்‌ கென்றே இளைக்கில்‌ எருக்கவைத்த 
சேமவைப்‌ பே௮ன்பர்‌ தேருமெய்ஞ்‌ ஞானத்‌ திரவியமே 
காமமைக்கார்‌ மலர்க்‌ கூந்தல்‌ பிடிமென்‌ தனிநடையாய்‌ 
வாமநற்‌ சீர்‌ஒற்றி மானே வடிவுடை மாணிக்கமே. 59 


மன்னேர்‌ மலையன்‌ மனையும்‌ நற்காஞ்சன மாலையும்‌ ந்‌ 

அன்னே எனக்கிரு வாயால்‌ அழைக்கப்பெற்றார்‌ அவர்தாம்‌ 
முன்னே அருந்தவம்‌ என்னே முயன்றனர்‌ முன்னும்‌ ஒற்றி 
வன்னேர்‌ இளமுலை மின்னே வடிவுடை மாணிக்கமே. 60 


கணமொன்றி லேனும்‌என்‌ உள்ளக்‌ கவலைக்கடல்கடந்தே 
குணமொன்றி லேன்‌எது செய்கின்றேன்‌ நின்‌ உள்ளக்‌ குறிப்பறியேன்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 64 of 68 


பணமொன்று பாம்பணி ஒற்றிஎம்மானிடப்‌ பாலில்தெய்வ 
மணமொன்று பச்சைக்கொடியே வடிவுடை மாணிக்கமே. 61 


கருவே தனையற என்னெஞ்‌ சகத்தில்‌ களிப்பொடொற்றிக்‌ 
குருவே எனும்நின்‌ கணவனும்‌ நீயும்‌ குலவும்‌ அந்தக்‌ 
திருவே அருள்செந்‌ திருவே முதற்பணி செய்யத்தந்த 
மருவே மருவு மலலே வடிவுடை மாணிக்கமே. 62 


எண்ணிய எண்ணங்கள்‌ எல்லாம்‌ பலிக்க எனக்குனருள்‌ 
பண்ணிய உள்ளங்கொள்‌ உள்ளும்‌ புறம்பும்‌ பரிமளிக்கும்‌ 
புண்ணிய மல்லிகைப்‌ போதே எழில்ஒற்றிப்‌ பூரணர்பால்‌ 
மண்ணிய பச்சை மணியே வடிவுடை மாணிக்கமே. 63 


தீதுசெய்‌ தாலும்நின்‌ அன்பர்கள்‌ கம்முன்‌ செருக்கிறின்று 
வாதுசெய்‌ தாலும்நின்‌ தாள்மறந்தாலும்‌ மதியிலியேன்‌ 
ஏதுசெய்‌ தாலும்‌ பொறுத்தருள்‌ வாய்‌ஒற்றி யின்னிடைப்பூ 
மாதுசெய்‌ தாழ்குழல்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 64 


மருந்தினின்‌ நான்ஒற்றி யூர்வாமும்‌ நின்றன்‌ மகிழ்நன்முன்னும்‌ 
திருந்திநின்‌ றார்புகழ்‌ நின்முன்னும்‌ நல்லருள்‌ தேன்விழைந்தே 
விருந்தினின்‌ றேன்சற்றும்‌ உள்ளிரங்‌ காத விகத்தைக்கண்மு 
வருந்திநின்‌ றேன்‌இது நன்றோ வடிவுடை மாணிக்கமே. 65 


என்போல்‌ குணத்தில்‌ இழிந்தவர்‌ இல்லைஎப்‌ போதும்‌எங்கும்‌ 
நின்போல்‌ அருளில்‌ சிறந்தவர்‌ இல்லைஇந்‌ நீர்மையினால்‌ 
பொன்போலும்‌ நின்னருள்‌ அன்னே எனக்கும்‌ புரிதிகண்டாய்‌ 
மன்போல்‌ உயர்‌ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 66 


துன்பே மிகும்‌இவ்‌ அடியேன்‌ மனத்தில்நின்‌ துய்யஅருள்‌ 
இன்பே மிகுவதெந்‌ நாளோ எழிலொற்றி எந்தைஉயிர்த்‌ 
கன்பேமெய்த்‌ கொண்டர்‌ அறிவே சிவநெறிக்‌ கன்பிலர்பால்‌ 
வன்பேமெய்ப்‌ போத வடிவே வடிவுடை மாணிக்கமே. 67 


சற்றே யெனினும்‌ நெஞ்சத்‌ துயரம்‌ தவிரவும்நின்‌ 
பொற்றே மலர்ப்பாதம்‌ போற்றவும்‌ உள்ளம்‌ புரிதிகண்டாய்‌ 
சொற்றேர்‌ அறிஞர்‌ புகழ்‌ஒற்றி மேவும்‌ துணைவர்தஞ்செம்‌ 
மற்றேர்‌ புயத்தணை மானே வடிவுடை மாணிக்கமே. 68 


சந்தோட மாப்பிறர்‌ எல்லாம்‌ இருக்கவும்‌ சஞ்சலத்தால்‌ 
அந்தோ ஒருதமி யேன்மட்மும்‌ வாடல்‌ அருட்கழகோ 

நந்தோட நீக்கிய நங்காய்‌ எனத்திரு நான்முகன்மால்‌ 
வந்தோதும்‌ ஒற்றி மயிலே வடிவுடை மாணிக்கமே. 69 


அடியேன்‌ மிசைஎன்‌ பிழையிருந்‌ தாலும்‌ அவைபொறுத்துச்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 65 of 68 


செடியேகம்‌ நக்கிநற்‌ சீரருள்‌ வாய்திகழ்‌ கெய்வமறைக்‌ 
கொடியே மரகதக்‌ கொம்பே எழில்‌ஒற்றிக்‌ கோமளமே 
வடியேர்‌ அயில்விழி மானே வடிவுடை மாணிக்கமே. ₹8 


கண்ணப்பன்‌ ஏத்துநற்‌ காளத்தி யார்மங்‌ கலங்கொள்ஒற்றி 
நண்ணப்பர்‌ வேண்டும்‌ நலமே பரானந்த நன்னறவே 
எண்ணப்‌ பசும்பொன்‌ வடிவே வடிவுடை மாணிக்கமே. 71 


கற்பே விகற்பம்‌ கடியும்‌ஒன்றே எங்கள்‌ கன்நிறைந்த 
பொற்பேமெய்த்‌ தொண்டர்தம்‌ புண்ணியமே அருட்‌ போத இன்பெ 
சொற்பேர்‌ அறிவுட்‌ சுகப்பொரு ளேமெய்ச்‌ சுயஞ்சுடரே 

மற்பேர்‌ பெறும்‌ஒற்றி மானே வடிவுடை மாணிக்கமே. 72 


மிகவே துயர்க்கடல்‌ வீழ்ந்தேனே நீகை விருதலருள்‌ 
தகவே எனக்குநற்‌ றாயே அகில சராசரமும்‌ 

சுகவேஷை முழ்கத்‌ திருவொற்றி யூரிடந்‌ துன்னிப்‌ பெற்ற 
மகவே எனப்புரக்‌ கின்றோய்‌ வடிவுடை மாணிக்கமே. 73 


வேதங்க ளாய்‌ஒற்றி மேவும்‌ சிவத்தின்‌ விளைவருளாய்ப்‌ 
பூதங்க ளாய்ப்‌ பொறி யாய்ப்புல னாகிப்‌ புகல்கரண 

பேதங்க ளாய்‌உயிர்‌ ஆகிய நின்னைஇப்‌ பேகைஎன்வாய்‌ 
வாதங்க ளால்‌அறி வேனோ வடிவுடை மாணிக்கமே. 74 


மதியே மதிமுக மானே அடியர்‌ மனத்துவைத்த 

நிதியே கருணை நிறைவே சுகாநந்த நீள்நிலையே 
கதியே கதிவழி காட்ருங்கண்‌ ணேஒற்றிக்‌ காவலர்பால்‌ 
வதியேர்‌ இளமட மானே வடிவுடை மாணிக்கமே. 75 


ஆறாத்‌ துயரக்‌ தழுந்துகின்‌ றேனைஇங்‌ கஞ்சல்‌என்றே 
கூறாக்‌ குறைஎன்குறையே இனிநின்‌ குறிப்பறியேன்‌ 

கேறாச்‌ சிறியர்க்‌ கரிதாம்‌ கிருவொற்றித்‌ தேவர்மகிழ்‌ 
மாறாக்‌ கருணை மழையே வடிவுடை மாணிக்கமே. 76 


எற்றே நிலைஒன்றும்‌ இல்லா துயங்கும்‌ எனக்கருளச்‌ 

சற்றேநின்‌ உள்ளம்‌ திரும்பிலை யான்செயத்‌ தக்கதென்னே 
சொற்றேன்‌ நிறைமறைக்‌ கொம்பேமெய்ஞ்‌ ஞானச்‌ சுடர்க்கொழுந்தே 
மற்றேர்‌ அணியொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 77 


செவ்வேலை வென்றகண்‌ மின்னே நின்சித்தம்‌ திரும்பியெனக்‌ 
கெவ்வேலை செய்யேன்‌ றிடினும்‌ அவ்வேலை இயற்றுவல்காண்‌ 
தெவ்வேலை வற்றச்செய்‌ அவ்வேளை மீன்றொற்றித்‌ தேவர்நெஞ்சை 
வவ்வேல வார்குழல்‌ மானே வடிவுடை மாணிக்கமே. 78 


தாயே மிகவும்‌ தயவுடை யாள்‌எனச்‌ சாற்றுவர்‌ இச்‌ 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 66 of 68 


சேயேன்‌ பருந்துயர்‌ நீக்கஎன்னேஉளம்‌ செய்திலையே 
நாயேன்‌ பிழைஇனி நாடாது நல்லருள்‌ நல்கவரு 
வாயேஎம்‌ ஒற்றி மயிலே வடிவுடை மாணிக்கமே. 89 


கல்லாரிடத்தில்‌என்‌ இல்லாமை சொல்லிக்‌ கலங்கிஇடர்‌ 
நல்லாண்மை உண்டருள்‌ வல்லாண்மை உண்டெனின்‌ நல்குவையே 
வல்லார்‌ எவர்கட்கும்‌ வல்லார்‌ திருவொற்றி வாணரொமு 

மல்லார்‌ பொழில்ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 81 


சுந்தர வாண்முகக்‌ கோகாய்‌ மறைகள்‌ சொலுபைங்கிள்ளாய்‌ 
சுந்தர வார்குழற்‌ பூவாய்‌ கருணைக்‌ கடைக்கண்நங்காய்‌ 
அந்தர நேரிடைப்‌ பாவாய்‌ அருள்‌ஒற்றி அண்ணல்மகிழ்‌ 
மந்தர நேர்கொங்கை மங்கை வடிவுடை மாணிக்கமே. 82 


பத்தர்தம்‌ உள்ளத்‌ திருக்கோயில்‌ மேவும்‌ பரம்பரையே 
சுத்தமெய்ஞ்‌ ஞானவொளிப்பிழம்‌ பேசிற்‌ சுகாநந்தமே 
நித்தநின்‌ சீர்சொல எற்கருள்‌ வாய்‌ஒற்றி நின்மலர்உன்‌ 
மத்தர்தம்‌ வாம மயிலே வடிவுடை மாணிக்கமே. 83 


பூவாய்‌ மலர்க்குழல்‌ பூவாய்மெய்‌ அன்பர்‌ புனைந்தகமிழ்ப்‌ 
பாவாய்‌ நிறைந்தபொற்‌ பாவாய்செந்‌ தேனிற்‌ பகர்மொழியாய்‌ 
காவாய்‌ எனஅயன்காவாய்‌ பவனும்‌ கருதுமலர்‌ 

மாவாய்‌ எழில்ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 84 


தாதா உணவுடை தாதா எனப்புல்லர்‌ தம்மிடைப்போய்‌ 
மாதாகம்‌ உற்றவர்‌ வன்நெஞ்சில்‌ நின்‌அடி வைகுங்கொலோ 
காதார்‌ நெருங்கட்‌ கரும்பேநல்‌ ஒற்றிக்‌ கருத்தர்நட 

வாதா ரிடம்வளர்‌ மாதே வடிவுடை மாணிக்கமே. 85 


களந்திரும்‌ பாஇக்‌ கடையேனை ஆளக்கருணைகொண்முன்‌ 
உளத்திரும்‌ பாமைக்‌ கென்‌ செய்கேன்‌ துயர்க்கட லூடலைந்தகேன்‌ 
குளத்திரும்‌ பாவிழிக்‌ கோமா னொருந்தொண்டர்‌ கூட்டமுற 
வளந்திரும்‌ பாவொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 86 


ஆரணம்‌ பூத்த அருட்கோ மளக்கொடி அந்தரிபூந்‌ 
தோரணம்‌ பூத்த எழில்‌ஒற்றி யுர்மகிழ்‌ சுந்தரிசற்‌ 
காரணம்‌ பூத்த சிவைப்பார்ப்‌ பதிநங்‌ கெளரிஎன்னும்‌ 
வாரணம்‌ பூத்த கனத்தாய்‌ வடிவுடை மாணிக்கமே. 87 


திருவல்லி ஏத்தும்‌ அபிடேக வல்லிஎஞ்‌ சென்னியிடை 
வருவல்லி கற்பக வல்லிஒண்‌ பச்சை மணிவல்லிஎங்‌ 
கருவல்லி நீக்குங்‌ கருணாம்‌ பகவல்லி கண்கொள்ஒற்றி 
மருவல்லி யென்று மறைதேர்‌ வடிவுடை மாணிக்கமே. 88 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in toa... 


உடையென்ன ஒண்புலித்‌ தோல்‌உடை யார்கண்ருவக்குமிள 

நடையென்ன மேமலர்ப்‌ பொன்முத லாம்பெண்கள்‌ நாயகமே 
படையென்ன நீள்விழி மின்னேர்‌ இடைப்‌ பொற்‌ பசுங்கிளியே 
மடைமன்னு நீரொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 89 


கற்பதும்‌ கேட்பதும்‌ எல்லாம்நின்‌ அற்புகக்‌ கஞ்சமலர்ப்‌ 
பொற்பதங்‌ காணும்‌ பொருட்டென எண்ணுவர்‌ புண்ணியரே 
சொற்பத மாய்‌ அவைக்‌ கப்புற மாய்நின்ற தூய்ச்‌ சுடரே 
மற்பதம்‌ சேரொற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 99 


நின்னால்‌ எனக்குள எல்லா நலனும்‌ நினைஅடைந்த 
என்னால்‌ உனக்குள தென்னைகண்‌ டாய்‌எமை ஈன்றவளே 
முன்நால்‌ வருக்கருள்‌ ஒற்றிஎம்‌ மான்கண்‌ முழுமணியே 
மன்னால்‌ மறையின்‌ முடிவே வடிவுடை மாணிக்கமே. O1. 


நன்றே சிவநெறி நாருமெய்த்‌ தொண்டர்க்கு நன்மைசெய்து 
நின்றேநின்‌ சேவடிக்‌ குற்றேவல்‌ செய்ய நினைத்தனன்‌ஈது 
என்றே முடிகுவ தின்றே முடியில்‌ இனிதுகண்டாய்‌ 
மன்றேர்‌ எழில்‌ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 92 


அத்தனை ஒற்றிக்‌ கிறைவனை அம்பலத்‌ தாருகின்ற 
முத்தனைச்‌ சேர்ந்தஒண்‌ முத்தே மதிய முகவமுதே 

இத்தனை என்றள வேலாத குற்றம்‌ இழைத்திமும்‌இம்‌ 
மத்தனை ஆளல்‌ வழக்கோ வடிவுடை மாணிக்கமே. 93 


கூறாக வாழ்க்கைச்‌ சிறுமையை நோக்கிக்‌ குறித்திரும்‌என்‌ 
தேறாத விண்ணப்பம்‌ சற்றேனும்‌ நின்றன்‌ திருச்செவியில்‌ 
ஏறாத வண்ணம்‌ என்‌ ஒற்றித்‌ தியாகர்‌ இடப்புறத்தின்‌ 
மாறா தமர்ந்த மயிலே வடிவுடை மாணிக்கமே. 94 


ஓயா இடர்கொண்‌ முலைவேனுக்‌ கன்பர்க்‌ குதவுதல்‌ போல்‌ 
ஈயா விடினும்‌ஓர்‌ எள்ளள வேனும்‌ இரங்குகண்டாய்‌ 

சாயா அருள்கரும்‌ தாயே எழில்ஒற்றித்‌ தற்பரையே 

மாயா நலம்‌அருள்‌ வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 95 


பெரும்பேதை யேன்சிறு வாழ்க்கைக்‌ துயர்‌ எனும்‌ பேரலையிற்‌ 
துரும்பே எனஅலை கின்றேன்‌ புணைநின்‌ துணைப்பதமே 
கரும்பே கருணைக்‌ கடலே அருண்முக்‌ கனிநறவே 
அரும்பேர்‌ அருள்ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 96 


காதரவால்‌உட்‌ கலங்கிநின்‌ றேன்நின்‌ கடைக்கண்‌அருள்‌ 
ஆதர வால்மகிழ்‌ கின்றேன்‌ இனிஉன்‌ அடைக்கலமே 
சீதரன்‌ ஏத்தும்‌ திருவொற்றி நாகர்தம்‌ தேவிஎழில்‌ 
மாதரசே ஒற்றி வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 97 


Page 62 of 68 


thiruvarutpa ahaval & vadivudai mANikka mAlai (in tan... Page 68 of 68 


பொன்னுடை யார்‌ அன்றிப்‌ போற்றுநற்‌ கல்விப்‌ பொருளுடையார்‌ 
என்னுடை யார்‌ எனஏசுகின்‌ றார்‌இஃ தென்னை அன்னே 
மின்னுடையாய்‌ மின்னில்‌ துன்னிடை யாய்ஒற்றி மேவுமுக்கண்‌ 
மன்னுடை யாய்‌என்‌ னுடையாய்‌ வடிவுடை மாணிக்கமே. 99 


பொய்விட்டி டாதவன்‌ நெஞ்சகத்‌ தேனைப்‌ புலம்பும்வண்ணம்‌ 
கைவிட்டி டாதின்னும்‌ காப்பாய்‌ அதுநின்‌ கடன்கரும்பே 
மெய்விட்டி டாருள்‌ விளைஇன்ப மேஒற்றி வித்தகமே 
மைவிட்டி டாவிழி மானே வடிவுடை மாணிக்கமே. 99 


நேயானு கூல மனமுடை யாய்‌இனி நீயும்‌என்றன்‌ 

தாயாகில்‌ யான்‌உன்‌ தனையனும்‌ ஆகில்‌ என்‌ தன்‌உளத்தில்‌ 
ஓயா துறந்துயர்‌ எல்லாம்‌ தவிர்த்கருள்‌ ஒற்றியில்செவ்‌ 
வாயார்‌ அமுக வடிவே வடிவுடை மாணிக்கமே. 199 


வாழிநின்‌ சேவடி போற்றிநின்‌ பூம்பத வாரிசங்கள்‌ 
வாழிநின்‌ காண்மலர்‌ போற்றிநின்‌ தண்ணளி வாழிநின்சீர்‌ 
வாழிஎன்‌ உள்ளத்தில்‌ நீயநின்‌ ஒற்றி மகிழ்நரும்ந்‌ 
வாழிஎன்‌ ஆருயிர்‌ வாழ்வே வடிவுடை மாணிக்கமே. 101 


திருச்சிற்றம்பலம்‌ 


